சிலப்பதிகாரம் . 


- ஈ - ஸ்ரீநிவாஸராகவாசாரியரால் 


பு - ம - சபாபதிமுதலியாரது 


கல்விவிளக்க அச்சுக்கூடத்தில் 


பதிப்பிக்கப்பட்டது. 


1672y- சூன்மீ 


முகவுாைக 


தமிழில் பஞ்சகாவியம் என்று பேர்பெற்ற இலக்கியங்களுள் 
ஒன்றாகிய இச்சிலப்பதிகாரமென்னு நூலைச் செய்தவர் சேரமான் 
அல்லது செரமான் பெருமாள் என்பவர் இது சேரதேசத்து அர 
சன் என்கிற காரணத்தால்வந்ததல்லது இயற்பெயரன்று - அவரு 
டைய இயற்பெயர் காலமுதலியவை இவையென்று விளங்கவில்லை. 
உரைகாரரும் அடிகள் என்று வழங்கினாரேயல்லது இயற்பெயலா 
எடுத்துக்காட்டவில்லை இவர் தமையனார் பெயரை மாத்திரம் , செங் 
குட்டுவன் , என்று காட்டியிருக்கிறார் . சிலர் , அறுபத்து மூவருள் 
ஒருவராகிய சேரமான் பெருமாள் நாயனார் இவர்தாம் என்கிறார்க 
ள் . இப்படிச்சொல்வதற்கு நாயன்மார் சரித்திரத்தைக் கூறுகின்ற 
பெரிய புராணத்தில் நேரா யாதரவொன்றும் விளங்கவில்லை. ஆனால் 
சுந்தரமூர்த்திகள் திருக்கயிலைக் செழுந்தருளியது கேட்டுச் சேர 
மான்பெருமாள் தாமுமங்கே சென்று சன்னிதானத்துக்குப் போ 
ச விரும்புகையில் நந்திகேச்சுரரால் தடுக்கப்பட்டு ஆதியுலா என் 
ம் பிரபந்தத்தைப்பாட அதுகேட்டுச் சுவாமி இவரைத் தம் சன் 
னிதானத்துக்கு அழைப்பித்தபோது அவரோடு கூட இருந்த சா 
த்தன் என்பவரால் அவ்வுலா உலகத்தில் வெளிப்பட்டதென்றிருப்ப 

சிலப்பதிகார 

காரத்தும் சாத்தன் கேட்டான் என்பதற்குப் 
பொருந்தியிருக்கின்றதென்று ஓர் குறிப்புக்கூறலாம் . உண்மைஎ 
துவோ அறியேம் . 


தனால் அது 


இந் நூல் செய்த வரலாறு இதன்பதிகத்துள் விளங்குவதனால் 
பாமெழுதா துவிட்டனம் . இதின் நடை சிந்தாமணியினுஞ் சிற 
ந்ததென்பதை இரண்டிலும் பழகிய புத்திசாலிகள் காணலாம் . 
தற்கு உரை செய்தவர் அடியார்க்குநல்லான் என்பவர் - இவனாப் 
பற்றியும் ஒன்றுந் தெரியாது . நச்சினார்க்கினியார் உரை செய்த 
தாகச் சொல்லுகிறார்கள். அது எங்கும் காணப்படவில்லை . அ 
டியார்க்குநல்லானே நச்சினார்க்கினியான் எனப் பெயர்ப்பொ 
ரூளாற்கொண்டாலும் கொள்ளலாம் . இந்நூல் இக்காலத்துக்கிடை ) 
ப்ப தருமையாயிருக்கின்றது . இதனை மதராஸ் யூனிவர்ஸிடியில் 
B.A பட்டத்துத் தமிழ்ப்பாடமாக ஏற்படுத்தியபோது இச் 


கடவுைேண . 


சிலப்பதிகாரம் . 


பதிகம் . 

அகவல் . 


ணவாயிற்கோட்டத் தரசு துறந்திருந்த 
குடக்கோச்சேர லிளங்கோவடிகட்குச் 
குன்றக்குறவ ரொருங்குடன் கூடிப் N 
பொலம்பூவேங்கை நலங்கிளர்கொழுநிழல் 
ஒருமுலையிழந்தாளோர் திருமாபத்தினிக் உன் 
கமரர்க்கரசன் றமர்வந்தீண்டியவள் 
காதற்கொழுநனைக் காட்டியவளோடெங் 
கட்புலங்காண விட்புலம்போய் 
திறும்பூதுபோலு மறிந்தருணீயென 
அவனுழையிருந்த தண்டமிழ்ச்சாத்தன் 
யானறிகுவனது பட்டதென்றுரைப்போன் - தன் 
ஆரங்கண்ணிச் சோழன் மூதூர் 
பேராச்சிறப்பிற் புகார் நகரத்துக் 
கோவலனென்பானோர் வாணிகனவ்வூர் 
நாடகமேத்து நாடகக்கணிகையொ 
டாடிய கொள்கையி னரும்பொருள்கேற்றக் 
கண்ணகியென்பாண் மனைவியவள் காற் 
பண்ணமைசிலம்பு பகர்தல் வேண்டிப் 
பாடல்சால் சிறப்பிற் பாண்டியன் பெருஞ்சீர் 
மாடமதுரை புகுந்தனனதுகொண்டு 
மன் பெரும்பிடிகை மறுகிற் செல்வோன் 
பொன்செய் கொல்லன் றன்கைகாட்டக் 
கோப்பெருந்தேவிக் கல்ல தையிச்சிலம் 
பியாப்புறவில்லை யீங்கிருக்கென்றேகிப் 
பண்டுதான் கொண்ட சில்லரிச்சிலம்பினைச் 
கண்டனன் பிறனோர் கள்வன்கையென 


சிலப்பதிகாரம் . 


நாட்டு தும்யாமோர் பாட்டுடைச்செய்யுளென 
முடிகெழுவேந்தர் மூவர்க்குமுரிய 
இடிகணீரே யருளுமென்றார்க்கவர் 
மங்கலவாழ்த்துப் பாடலுங்குரவர் 
மனையறம்படுத்த காதையு நட நவில் 
மங்கைமாதலி யரங்கேற்றுக்கரதையும் 
அந்திமாலைச் சிறப்புச்செய்காதையும் 
இந்திரவிழவூரெடுத்தகாதையுங் 
கடலாட்டுக்காதையு மடலவிழ்கானல் 
வரியும்வேனில் வந்திறுத்தென 
மாதவியிரங்கிய காதையுந்தி துடைக் 
கனாத்திறமுரைத்த காதையும்வினத்திறத்து 
நாடுகாண்காதையுங் காடுகாண்காதையும் 
வேட்டுவவரியுந் தோட்டலர்கோதையொடு 
புறஞ்சேரியிறுத்த காதையுங்கறங்கிசை 
ஊர்காண்காதையுஞ் சீர்சால்நங்கை 
அடைக்கலக்காதையுங் கொலைக்களக்காதையும் 
ஆய்ச்சியர் குறவையுந் தீத்திறங்கேட்ட 
துன்பமாலையு நண்பகன 
ஊர்சூழ்வரியுஞ் சீர்சால்வேந்தனொடு 
வழக்குரைகாதையும் வஞ்சினமாலையும் 
அழற்படுகாதையு மருந்தெய் வந்தோன்றிய 
கட்டுரைகாதையு மட்டலர் 
கோதையர்குன்றக்குரவையுமென்றிவை 
அனைத்துடன் காட்சிகால் கோணீர்ப்படை நடுகல் 
வாழ்த்து வரந்தருகாதையோ 
டிவ்வாறைந்தும் 
உரையிடையிட்ட பாட்டுடைச்செய்யுள் 
உரைசாலடிக ளருளமதுரைக் 
கூலவாணிகன் சாத்தன் கேட்டனனிது 
பால் வரைதெரிந்த பதிகத்தின் மரபென. 6 

பதிசம் முற்றிற்று , 


சிலப்பதிகாரம் . 


புகார்காண்டம். 


முதலாவது , 


மங்கல வாழ்த்துப்பாடல் , 20 
உ 


( க ) 


உனஅேகட்டுரை.-- 

A 
அன்று தொட்டும் பாண்டியனாடு 
மழைவறங்கூர்ந்து வறுமையெய்தி எலி 
வெப்பு நோயுங் குருவுந்தொடரக் 
கொற்கையிலிருந்த வெற்றிவேற்செழியன் தாம் 
நங்கைக்குப்பொற்கொல்ல ராயிரவரைக்கொன்று 
களவேள்வியால்விழ வொடு நந்திசெய்ய 
நாடுமலிய மழை பெய்து நோயுந் துன்பமுநீங்கியது. 

அதுகேட்டுக் 
கொங்கிளங்கோசர் தங்கணாட்டகத்து 
நங்கைக்குவிழவொடு சாந்தி செய்ய 
மழைத்தொழிலென்று மறவாதாயிற்று . 

அதுகேட்டுக் 
கடல்சூழிலங்கைக் கயவாகுவென்பான் 
நங்கைக்கு நாட்பலிபீடிகை 
கோட்ட முந் துறுத்தாங் 
கரந்தை கெடுத்து வரந்தருமிவளென காட்டி 
ஆடித்திங்க ளகவையினாங்கோர் 
பாடிவிழாக்கோள் பன்மறையெடுப்ப 
மழைவீற்றிருந்து வளம்பல பெருகிப் 
பிழையாவிளையு நாடாயிற்று . ம் 


( ஈ ) 


(TR 


சிலப்பதிகாரம் . 

அதுகேட்டுச் . 
சோழன் பெருங்கிள்ளி கோழியகத்தேபேசி 
யெத்திறத்தானும் வரந்தருமிவளோர் வேண்டி 
பத்தினிக் கடவுளாகுமென 
நங்கைக்குப்பத்தினிக் கோட்டமுஞ்சமைத்து 
நித்தல்விழாவணி நிகழ்வித்தோனே . 2 

கட்டுரை முற்றிற்று. 


சிந்தியல் வெண்பா. 


திங்களைப்போற்றுதுந் திங்களைப்போற்று துங் 
கொங்கலர் தார்ச்சென்னி குளிர் வெண்குடைபோன்றிவ் க 
வங்கணுலகளித்தலான் . 
ஞாயிறு போற்றுது ஞாயிறு போற்றுதுங் 
காவிரி நாடன்றிகிரிபோற் பொற்கோட்டு சின்ன சின் 
மேருவலந்திரிதலான் , 

( 2 ) 
மாமழை போற்றுது மாமழை போற்றுதும் 
நாமநீர் வேலை யுலகிற்கவனளிபோல் கோடி 
மேனின்றுதான் சுரத்தலால் காகம் 
பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் 
வீங்குநீர் வேலி யுலகிற்கவன் குலத்தோ - 
டோங்கிப்பரந்தொழுகலான். 


In 


00 


ஆசிரியம் . 


ஆங்கு - பொதியிலாயினு மிமையமாயினும் - 
பதியெழுவறியாப் பழங்குடிகெழீஇப் 
பொதுவறுசிறப்பிற் புகாரேயாயினும் - 46 
நடுக்கின்றி நிலைஇய வென்பதல்லதை - 
ஒடுக்கங்கூறா ருயர்ந்தோருண்மையின் வா 
முடித்தகேள்வி முழுதுணர்ந்தோரே. 


சிலப்பதிகாரம் . 


நயங்கிசைக் கொச்சகக்கலிப்பா . 


அதனால் . - 
நாகநீணகரொடு நாக நாடதனொடும் த 
போக நீள்புகழ்மன்னும் புகார் நகரது தன்னின் 
மாகவானிகர் வண்கைமா நாயகன் 
குலக்கொம்பரீகை வான் கொடியன்னாள் தம் 
ஈராமுண்டகவையாள் . 

அவளுந்தான் . 
போதிலார் திருவினாள் புகழுடைவடிவென்றுந் 
தீதிலாவடமீனின் நிறமிவடிறமென்று 4 
மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்துக் 
சாதலாள் பெயர்மன்னுங் கண்ணகியென்பாண்மன்னோ 
பெருநிலமுழுதாளும் பெருமகன்றவை வைத்த கவி 
ஒருதனிக்குடிகளோ யெர்ந்தோங்குஞ்செல்வத்தான் போக 
வருநிதிபிறர்க்கார்த்து மாசாத்துவானென்பான் 
இருநிதிக்கிழவன் மகனீரொட்டாண்டகவையான் 

அவனுந்தான் . 
மண்டேய்த்தபுகழினான் மதிமுக மடவார்தம் ! 
பண்டேய்த்தமொழியினா லாயத்துப்பாராட்டிக் 
கண்டேத்துஞ்செவ்வே ளென்றிசைபோக்கிக்காதலாற் Ge 
கொண்டேத்துங்கிழமையான் கோவலனென்பான் மன்னோ 

அவரை. 
இருபெருங்குரவரு மொருபெருநாளான் 
மணவணிகாண மகிழ்ந்தனர் மகிழ்ந் தழி 
பானையெருத்தத் தணியிழையார் மேலிரீடு 
மானகர்க்கீந்தார்மணம் . 

அவ்வழி , 
முரசதிர்ந்தன முருடியம்பின 
முறையெழுந்தன பணிலவெண்குடை 
அரசெழுந்ததொர் படியெழுந்தன 
அகலுண்மங்கல வணியெழுந்தது 


சிலப்பதிகாரம் . 


மாலைதாழ் சென்னி வயிரமணித் தூணத்து 
நீலவிதானத்து நித்திலப்பூம்பந்தற்கீழ் 
வானூர்மதியஞ் சகடணைய வானத்துச் 
சாலியொருமீன் றகையாளைக் கோவலன் 
மாமுதுப்பார்ப்பான் மறைவழி காட்டிடத் 
தீவலஞ்செய்வது காண்பார்கணோன்பென்னை 
விரையினர் மலரினர் விளங்குமேனியர் 
உரையினர் பாட்டின ரொசிந்த நோக்கினர் 
சாந்தினர் புகையினர் தயங்கு கோதையர் 
ஏந்திள முலையின் ரீடித்த சுண்ணத்தர் 
விளக்கினர் கலத்தினர் விரிந்தபாலிகை 
முளைக்குட நிரையினர் முகிழ்த்த மூரலர் 
போதொடுவிரிகூந்தற் பொலநறுங்கொடியன்னாள் 
காதலற்பிரியாமற் கவ்வுக்கைநெகிழாமற் 
தீதறுகென வேத்திச் சினமலர்கொடு தூவி 
அங்கணுலகி னருந்ததியன்னாளை 
மங்கல நல்லமளி யேற்றினார் 

தங்கிய 
இப்பாலிமயத் திருத்தியவாள் வேங்கை 
உப்பாலைப் பொற்கோட் டுழைய தாவெப்பாலுஞ் 
செருமிகுசின வேற்செம்பியன் . 
ஒருதனியாழி யுருட்டுவோனெனவே. 

முதலாவது , 
மங்கல வாழ்த்துப்பாடல் 

முற்றிற்று. 


இரண்டாவது , 
மவனயறம்படுத்தகாதை 

294 

நிலமண்டிலவாசிரியப்பா. 
உரைசால் சிறப்பி னரசுவிழைதிருவிற் 
பரதர்மலிந்த பயங்கெழுமாதகர் 


சிலப்பதிகாரம் . 


முழங்குகடன் ஞால முழுவதும் வரினும் 
வழங்கத்தவாஅ வளத்ததாகி 
அரும்பொருடரூஉம் விருந்திற்றேய படம் 
மொருங்குதொக்கன்ன வுடைப்பெரும்பண்டங் 
கலத்தினுங்காலினுந் தருவன ரீட்டக் சுவை 
குலத்திற்குன்றாக் கொழுங்குடிச்செல்வர் 
அத்தகுதிருவின ரருந்தவமுடித்தோர் - 
உத்தர குருவி னொப்பத்தோன்றிய 
கய மலர்க்கண்ணியுங் காதற்கொழுநனு 
மயன்விதித்தன்னமணிக்கா லமளிமிசை 
நெடுநிலைமாடத் திடை நிலத்திருந்துழி state 
கழுநீராம்பன் முழுநெறிக்குவளை 
அரும்பு பொதியவிழ்ந்த சுரும்பிமிர்தாமனா 
வயற்பூவாச மளை இயயற்பூ ன 
மேதகுதாழை விரியல்வெண்டோட்டுக் ae 
கோதைமாதவிச் சண்பகப்பொதும்பர் 
தாது தெரிந் துண்டு மாதர் வாண்முகத்துப் போக 
புரிகுழலளகத்துப் புகலேக்கற்றுத் 
திரிதருஞ்சுரும்பொடு செவ்விபார்த்து 
மாலைத்தாமத்து மணி நினைத்து வகுத்த 
கோலச்சாளரக் குறுங்கணுழைந்து 
வண்டொடுபுக்க மணவாய்த்தென்றல் - 
கண்டு மகிழ்வெய்திக் காதலிற்சிறந்து ஒ sa 
விரைமலர்வாளிபொடு வேனில்வீற்றிருக்கு 
நிரை நிலைமாடத் தரமியமேறிச் 
சுரும்புணக்கிடந்த நறும்பூஞ்சேக்கை 
கரும்பும்வல்லியும் பொருந்தோளெழுதி 
முதிர்கடன் ஞால முழுவதும் விளக்குங் 
கதிரொருங்கிருந்த காட்சிபோல் 
வண்டுவாய்திறப்ப நடுநிலாவிரிந்த 
வெண்டோட்டு மல்லிகை விரியன் மாலையொடு 
கழுநீர்ப்பிணையன் முழுநெறிபிறழத் 
தாருமாலையு மயங்கிக்கையற்றுத் 


சு 


சிலப்பதிகாரம் . 


க 


தீராக்கா தலிற் றிருமுகநோக்கிக் 
கோவலன் கூறுமோர் குறியாக்கட்டுரை. 
குழவித்திங்க ளிமையவரேத்த 
அழகொடுமுடித்த வருமைய தாயினும் 
உரிது நின்னோ டுடன்பிறப்புண்மையின் 
பெரியோன்றருக திரு நுதலாகென 
அடையார் முனையகத் தமர்மேம்பநேர்க்குப் பாத்தா 
படை வழங்குவதோர் பண்புண்டாகலின் 
உருவிலாள னொருபெருங்கருப்புவில் 
இருகரும்புருவ மாகவிக்க 
மூவாமருந்தின் முன்னற்றோன்றலின் சி 
தேவர் கோமான் றெய்வக்காவற் 
படை நினக்களிக்கவத னிடை நினக்கிடையென 
அறுமுகனொருவனோர் பெறுமுறையன்றியும் 
இறுமுறைகாணு மியல்பினனன்றே 
அஞ்சுடர்நெடுவே லொன்று நின்முகத்துச் 

வகடைமழைக்க ணிரண்டாயீத்தனன் 
மாயிரும்பீலி மணிநிறமஞ்ஞை நின் 
சாயற்கிடைந்து தண்காவடையவும் 
அன்ன நன்னுதான் மென்னடைக்கழிந்து 
நன்னீர்ப்பண்ணை நறுமலர்ச்செறியவும் 
அளியதாமே சிறுபசுங்கிளியே 
குழலும்யாழு மமிர்தமுங்குழைத்தநின் 
மழலைக்கிளவிக்கு வருந்தினவாகி 
மட நடைமாது நின் மலர்க்கை நீங்கா 
துடனுறைமரீஇ யொருவாவாயின 
நறுமலர்க்கோதைதின்னலம்பாராட்டுநர் 
மறுவின் மங்கல வணியேயன்றியும் 
பிறிதணியணியப் பெற்றதையெவன் கொல் - 
பல்லிருங்கூந்தற் சினமலரன்றியும் 
எல்லவிழ்மாலையோ டென்னுற்றனர் கொல் - எம் 
நான நல்லகினறும்புகையன்றியும் 
மான்மதச்சாந்தொடு வந்ததையெவன்கொல் 


கம் 


சிலப்பதிகாரம் . 


திருமுலைத்தடத்திடை தீ தொய்யிலன்றியும் 
| ஒருகாழ்முத்துட னுற்ற தொன்றுண்டுகொல் 
திங்கண் முத்தரும்பவுஞ் சிறுகிடைவருந்தவும் 
இங்கிவையணிந்தன பொன்னுற்றனர் கொல் மன்னம் 
மாசறு பொன்னே வலம்புரிமுத்தே 
காசறுவினாயே கரும்பேதேனே 
அரும்பெறற்பாவா யா ருயிர்மருந்தே இ . 

sc 
பெருங்குடிவணிகன் பெருமடமகளே 
மலையிடைப்பிறவா மணியே யென்கோ 
அலையிடைப்பிறவா வமுதேயென்கோ 
யாழிடைப்பிறவா விசையே யென்கோ 
தாழிருங்கூந்தற் றையானின்னையென் 
அலவாக்கட்டுரை பலபாராட்டித் 
தயங்கிணர்க்கோதை தன்னொடுதருக்கி - 
வயங்கிணர்த்தாரோன் மகிழ்ந்து செல்வுழிநாள் 
வாரொலி கூந்தற் பேரியற்கிழத்தியை கேவலம் 

10 
14 மறப்பருங்கேண்மையோ டறப்பரிசாரமும் 

விருந்து புறந்தரூஉம் பெருந்தண்வாழ்க்கையும் 
வேறுபடுதிருவின் வீறுபெறக்காண 

நான் 
உரிமைச்சுற்றமோ டொருதனிபுணர்க்க 
யாண்டுசிலகழிந்த விப்பெருங்கிழமையிற் 64 
காண்ட குசிறப்பிற் கண்ணகிதனக்கென. 

( 5 ) 
மனையறம்படுத்தகாதை 

முற்றிற்று . 


மூன்றாவது , 
அரங்கேற்றுக்காதை 


தெய்வமால்வரைத் திருமுனியருளால் 
எய்தியசாபத் திந்திரன் சிறுவனொடு 
தலைக் கோற்றானத்துச் சாபநீங்கிய 
மலைப்பருஞ்சிறப்பின் வானவர்மகளீர் 


சிலப்பதிகாரம் . - 


கக 


கூடை 


சிறப்பிற்குன்றாச் செய்கையொடுபொருந்திய 
பிறப்பிற்குன்றாப் பெருந்தோண்மடந்தை 
தாதவிழ்புரி குழன் மாதவி தன்னை 
ஆடலும்பாடலு மழகுமென்றிக் 
கூறிய மூன்றி லொன்றுகுறைபடாமல் 
ஏழாண்டியற்றி யோரீராண்டிற் 
சூழ்கழன் மன்னற்குக் காட்டல் வேண்டி 
இருவகைக்கூத்தி னிலக்கணமறிந்து 
பலவகைக்கூத்தும் விலக்கினிற்புணர்த்துப் 
| பதினோராடலும் பாட்டுக்கொட்டும் 
விதிமாண்கொள்கையின் விளங்கவறிந்தாங் Cam 
காடலும்பாடலும் பாணியுந் தூக்கும்வசதி 
கூடிய நெறியிற் கொளுத்துங்காலைப் 
பிண்டியும் பிணையலு மெழிற்கையுந் தொழிற்கையும் 
கொண்டவகையறிந்து கூத்து வருங்காலைக் 

ட செய்தகை வாரத்திற்களைதலும் 
வாரஞ் செய்தகை கூடைடெயிற்களைதலும் 
பிண்டி செய்தகை யாடலிற்களை தலும் 
ஆடல் செய்தகை பிண்டியிற்களை தலும் 
குரவையும் வரியும் விரவில் செலுத்தி 
ஆடற்கமைந்த வாசான்றன்னொரு 
யாமுங்குழலுஞ் சீருமிடறுந் 
தாழ்குழற்றண்ணுமை பாடலோடிவற்றின் இரு 
இசைந்தவாட லிசையுடன்படுத்து 
வரிக்குமாடற் குமுரிப் பொருளியக்கித் 
தேசிகத்திருவினோசை கடைப்பிடித்துத் 
தேசிகத்திருவி னோசையெல்லாம் 
ஆசின்றுணர்ந்த வறிவினனாகிக் 
கவிய துகுறிப்பு மாடற்றொகுதியும் 
பகுதிப்பாடலுங் கொளுத்துங்காலை தந்து 
வசையறுகேள்வி வகுத்தனன் விரிக்கும் 
அசையாமரபி னிசையோன்றானும் | 
இமிழ்கடல்வரைப்பிற் றமிழகமறியத் - 


சிலப்பதிகாரம் . 


தமிழ்முழுதுணர்ந்த தன்மையனாகி 
ஏத்தியல் பொதுவிய லென்றிவ்விரண்டின் 
நாட்டிய நன்னூ னன்குகடைப்பிடித் 
திசையோன் வக்கிரித் திட்டதையுணர்ந்தாங் * 
கசையாமரபினதுபடவைத்து 
மாற்றோர் செய்த வசைமொழியறிந்து 
நாத்தொலைவில்லா நன்னூற்புலவனும் தந்து 
ஆடல்பாட விசையே தமிழே 
பண்ணேபாணி தூக்கேமுடமே போ 
தேசிகமென் றிவை யாசின்றுணர்ந்து செத்து Use 
கூடை நிலத்தைக் குறியின் மிகுத்து 
வார நிலத்தை வாங்குபுவாங்க 
வாங்கியவாரத் தியாழுங்குழலும் 
ஏங்கியமிடறு மிசைவன கேட்பக் 
கூருகிற்கரணமுங் குறிப்பறிந்து சேர்த்தி 
ஆக்கலுமடக்கலு மீத்திறம்படாமற் 
சித்திரக்கரணமுஞ் சிதைவின்றுசெலுத்தும் 
அத்தகு தண்ணுமை வருந்தொழின் முதல்வனும் 
சொல்லியவியல்பிற் சித்திரவஞ்சனை 
புல்லிய வறிந்து புணர்ப்போன் பண்பின் 4 
வர்த்தனை நான்கு மயலறப்பெய்தாங் 15 
கெற்றிய குரலிளி யென்றிரு நரம்பினை 
ஒப்பக்கேட்கு முணர்வினனாகிப் 
பண்ணமை முழவின் கண்ணெறியறிந்த 
தண்ணுமை முதல்வன் றன்னொடும் பொருந்தி 
வண்ணப்பட்டடை யாழ்மேல்வைத்தாங் 
கிசையோன் பாடிய விசையினியற்கை 
வந்த துவளர்த்து வருவதொற்றி 
இன்புறவியக் கியிசைபடவைத்து 
வார நிலத்தைக் கேடின்றுபார்த்தார் பா 
கீர நிலத்தி னெழுந்தெழுத்தாக 
வழுவின் றிசைக்குங் குழலோன்றானும் 
ஈரேழ் தொடுத்த செம்முறைக்கேள்வியின் 


சிலப்பதிகாரம் . 


ஒரேழ்பாலை நிறுத்தல் வேண்டி 
வன்மையிற்கிடந்த தாரபாகமும் 
மென்மையிற் கிடந்த குரலின்பாகமும் 
மெய்க்கிளை நரம்பிற் கைக்கிளை கொள்ளக் 
கைக்கிளையொழிந்த பாகமும்பொற்புடைத் 
தளராத்தாரம் விளரிக்திய்த்துக் 
கிளை வயிற்பட்டன ளாங்கேகிளையுந் 
தன்கிளையழிவு கண்டவள் வையிற் சோ 
எனை மகளிருங் கிளை வழிச்சேர 
மேல துழைவிளி கீழதுகைக்கிளை 
வம்புறுமரபிற் செம்பாலையாய 
திறுதியாதியாக வாங்கவை 
பெறுமுறைவந்த பெற்றியினீங்காது 
படுமலைச் செவ்வழி யரும்பாலைய்யெனக் 
குசல் குசலாகத்தற் கிழமைதிரிந்தபின் 
முன்ன தன் வகையே முறைமையிற்றிரிந்தாங் 
கிளிமுதலாகிய வெதிர்படுகிழமையுங் 
கொடிவிளரிமேற்செம் பாலைப்யென 
நீடிக்கிடந்த கேள்விக்கிடக்கையி 
னிணை நரம்புடைய ன வணையுறக் கொண்டாங் 
கியாழ்மேற்பாலை யிடைமுறை மெலியக் 
குழலின் மேற்கொடி வலமுறைவலிய 
வலிவுமெலிவுஞ் சமனுமெல்லாம் 
பொலியக்கோத்த புலமையோ னுடன் 
எண்ணிய நூலோ ரியல்பின் வழாது 

மொருவழி வகுத்தனர் கொண்டு 
புண்ணியநெடுவரைப் போகுயர் நெடுங்கழை 
கண்ணிடையொருசாண் வளர்ந்தது கொண்டு 
நூனெறிமரபி னரங்கமளிக்குங் 
கோலள விருபத்து நால்விரலாக 
எழு கோலகலத் தெண்கோனீளத் 
தொருகோலுயாத் தறுப்பினதாகி 
உத்தரப்பலகையோ டோங்கின பலகை 


மண்ணத 


சிலப்பதிகாரம் . 


வைத்தவிடை நில நாற்கோலாக 
ஏற்றவாயி லிரண்டுடன் பொலியத் 
தோற்றியவரங்கிற் றொழுதனபோற்றப் 
பூதரையெழுதி மேனிலை வைத்துத் 
தூணிழற்புறப்பட மாண்விளக்கெடுத்தாங் 
கொருமுகவெழினியம் பொருமுகவெழினியுங் 
கரந்து வாலெழுனியும் புரிந்துடன் வகுத்தாங் 
கோவியவிதானந் துரைபெறு நித்திலத்து 
மாலைத் தாமம் வளையுடனாற்றி 
விருந்து படக்கிடந்த வருந்தொழிலரங்கத்துப் 
பேரிசைமன்னர் பெயர்புறத்தெடுத்துச் ஏ a 

அவகா 
சீரியல் வெண்குடைக் காம்பு நனிகொண்டு 
கண்ணிடை நவமணி யொழுக்கி மண்ணிய 
நாவலம்புலந்தகட் டிடை நீலம் போக்கிக் 
காவல் வெண்குடை மன்னவன் கோயில் 
இந்திரன்சிறுவன் சயந்தனசென கரகர 
வந்தனை செய்து வழிபடுதலைக்கோல் 
புண்ணிய நன்னீர் பொற்குடத்தேந்தி 
மண்ணிய பின்னர் மாலையணிந்து 
நலந்தரு நாளாற் பொலம்பூணோடை 
அரசுவாத்தடக்கையிற் பரிசினர் கொண்டு 

பட வா 
முரசெழுந்தியம்பப் பல்லியமார்ப்ப 
அரசொடுபட்ட வைம் பெருங்குழுவுத் 
தேர்வலஞ்செய்து கவிசைக்கொடுப்ப யின் 
ஊர்வலஞ் செய்து புகுந்து முன்வைப்ப 
இயல்பினின் வழாஅ விருக்குமுறைமையின் 
குயிலுவமாக்க ணெறிபடநிற்ப ந es 
வலக்காலமுன் மிதித் தேறியரங்கத்து 
வலத்தூண்சேர்தல் வழக்கென்சேர்ந்து 
இந்நெறிவகையி லிடத்தூண் சேர்ந்த 
தொன்னெறியியற்கைத் தோரிய மகளிருஞ் -4 
சீரியல் பொலிய நீரல் நீங்க 
வாரமிரண்டும் வரிசையிற்பாடப் பப்பாடம் 


சிலப்பதிகாரம் . 


கா 


பாடியவாரத்தி னீற்றினின் றிசைக்குங் 
கூடிய குயிலுவக் கருவிகளெல்லாங் 
குழல் வழிநின்றதி யாழேயாழ்வழித் 
தண்ணுமை நின்றது தகவேதண்ணுமைப் 
பின்வழி நின்றது முழவே முழவொடு 
கூடிநின்றிசைத்த தாமந்திரீகை இடன 
ஆமந்திரிகையோ டந்தரமின்றிக் 
கொட்டிரண்டுடையதோர் மண்டிலமாகக் - 7 
கட்டிய மண்டிலம் பதினொன்றுபோக்கி , Atless 
வந்தமுறைமையின் வழிமுறை வழா அமல் 
அந்தரக்கொட்டுட னட 

னடங்கிய பின்னர் 
மீத்திறம்படாமை வக்காணம் வகுத்துப் பசி 
பாற்படநின்ற பாலைப்பண்மேல் 
நான் குடனொரீஇய நன்கனமறிந்து 
மூன்றளந்தொன்று கொட்டிய தனை 
ஐந்துமண்டலத் தாற்குடைபோக்கி , ஆக 
வந்தவாரம்வழி மயங்கியபின்றை - 4 
ஆறுநாலு மம்முறைபோக்கிக் 
கூறியவைந்தின் கொள்கைபோலப் 
பின்னையுமம்முறை பெயரியமின்றைப் 4y 
பொன்னியல் பூங்கொடி புரிந்துடன்வகுத்து 
நாட்டிய நன்னூ னன்குகடைப்பிடித்துக் 
காட்டினளாதலிற் காவல்வேந்தன் 
இலைப்பூங்கோதை யியல்பின் வழாமற் 
றலைக்கோலெய்தித் தலையரங்கேறி - 
விதிமுறையாக வாயிரத்தெண்கழஞ் 
சொருமுறையாகப் பெற்றனளதுவே 
நூற்றுப்பத்தடுக்கி பெட்டுக்கடை நிறுத்த 
வீறுயர்பசும்பொன் பெறுவதிம்மாலை 
மாலை வாங்குனர் சாலுநங்கொடிக்கென 
மான மர்நோக்கியோர் கூனிகைக்கொடுத்து 
நகர நம்பியர் திரிதருமறுகிற் 
பகர்வன போல்வதோர் பான்மையினிறுத்த 


சிலப்பதிகாரம் . - - - 


மாமலர் நெடுங்கண் மாதவிமாலை 
கோவலன் வாங்கிக் கூனிதன்னொடும் 
மண மனைபுக்கு மாதவி தன்னொடு 
அணைவுறவைகலி னயர்ந்தனன்மயங்கி 
விடுதலறியா விருப்பினனாயினன் 
வகநீங்குசிறப்பிற்றன் மனையகமறந்தென . 

நேரிசைவெண்பா. 
எண்ணு மெழுத்து மியலைந்தும்பண்ணான்கும் 
பண்ணின்ற கூத்துப் பதினொன்றும் -- மண்ணின்மேல் 
பேரக்கினாள் பூம்புகாரீப் பொற்றொடிமாதவிதன் 
வாக்கினாலாடரங்கில் வந்து . 

அரங்கேற்றுக்காதை 

முற்றிற்று . 


அந்திமாலச்சிறப்பு செய்காதை 


விரிகதிர் பரப்பி யுலகமுழுதாண்ட 
ஒருதனித்திகிரி யுரவோற்காணேன் 

பாதி 
அங்கண்வானத் தணிநிலாவிரிக்குந் 
திங்களஞ்செல்வன் யாண்டுளன் கொல்லெனத் 
திசைமுகம்பசந்து செம்மலர்க்கண்கள் 
முழுநீர்வார முழுமெயும்பனித்துத் 
திரை நீராடை யிருநிலமடந்தை 
அரசுகெடுத்த லமருமல்லற்காலை 33 - 
கறைகெழுகுடிகள் கை தலை வைப்ப aloess 
அறைபோகுகுடிக ளொருதிறம் பற்றி 
வலம்படுதானை மன்னரில் வழிப் 
புலங்கெடவிறுத்த விருந்தின் மன்னரிற் 
வாழ் துணை துறந்தோர் தனித்துயரெய்தக் 
காதலர்ப்புணந்தோர் களிமகிழ்வெய் தக் 
குழல்வளர் முல்லையிற் கோவலர்தம்மொடு 
மழலைந்தும்பி வாய்வைத்தூத 


சிலப்பதிகாரம் . 


க 


அறுகாற்குறும் பெறிந் தரும்பொதிவாசஞ் 
சிறுகாற்செல்வன் மறுகிற்றூற்ற 
எல்வளை மகளிர் மணிவிளக்கெடுப்ப 
மல்லன் மூதூர் மாலை வந்திறுத்தென 
வினையராபாயினும் பகையரசுகடியுஞ் as 
செருமாண்டென்னர் குலமுதலாதலின் 
அந்திவான தீது வெண்பிறை தோன்றிப் 
புன்கண்மாலைக் குறும்பெறிந்தோட்டிப் 
பான்மையிற்றிரியாது பாற்கதிர்பரப்பி 
மீன ரசாண்ட வெள்ளிவிளக்கத்து 
வளர் முல்லையோடு மல்லி கையவிழ்ந்த 
பலபூஞ்சேக்கைப் பள்ளியிற்பொலிந்து 
செந்துகிர்க்கோவை சென்றேந்தல்குல் 
அந்துகின் மேகலை யசைந்தனவருத்த 
நிலவுப்பயன் கொள்ளு நெடுவெண்முற்றத்துக் 
கலவியும்புலவியுங் காதலிற்களித்தாங் 
காரீவநெஞ்சமொடு கோவலற் கெதிரிய 
கோலங்கொண்ட மாதவியன்றியுங் 22 ம் - 
குடதிசைமருங்கின் வெள்ளயிர்தன்னொடு 
குணதிசைமருங்கிற் காரகிறுறந்து 
வடமலை பிறந்த வான் கேழ்வட்டத்துத் பாகம் 
தென்மலை பிறந்த சந்தன மறுகத் 
தாமரைக்கொழுமுறித் தாதுபடுசெழுமலர்க் ம் 
காமருகுவளைக் கழுநீர் மாமலர் 
பைந்தளிரீப்படலை பரூஉக்காழாரஞ் 
சுந்தரச்சுண்ணத் துகளொடுமளை இச் 
சிந்துபுபரிந்த செழும்பூஞ் சேக்கை 
மந்தமாருதத்து மயங்கினர்மலிந்தாங் 
காவியங்கொழுன ரகலத்தொடுங்கிக் 
காவியங்கண்ணார் களிதுயிலெய்தவும் 
அஞ்செஞ்சீறடி யணிச்சிலம்பொழிய 
மென்று கிலல் குன் மேகலை நீங்கக் 
கொங்கைமுன்றிற் குங்குமமெழுதாள் 


க 


கஅ 


சிலப்பதிகாரம் . 


- மங்கலவணியிற் பிறிதணியணியாள் 

கொடுங்குழை துறந்து வடிந்து வீழ்காதினள் 
திங்கள் வாண்முகஞ் சிறுவியாப்பிரியச் 
செங்கயனெடுங்க ணஞ்சன மறப்பப் 
பவளவாணுதற் றில தமிழப்பத் 
தவளவாணகை கோவலனிழப்ப 
மையிருங்கூந்த னெய்யணிமறப்பக் 
கையறுநெஞ்சத்துக் கண்ணகியன்றியுங் 
காதலர்ப்பிரிந்த மாதர் நோதக 

ஊ துலைக்குருகி னுயிர்த் துளம்வெம்பி அவர் 
4 வேனிற்பள்ளி மேவாது கழிந்து 
கூதிர்ப்பள்ளிக் குறுகணடைத்து சக கனக 
மலையத்தாரமு மணிமுத்தாரமும் 
அலர் முலையாகத் தடையா துவருத்தத் 6 
தாழிக்குவளையொடு தண்செங்கழுநீர் 
விழிபூஞ்சேக்கை மேவா துகழியத் -0ai 
துணைபுணரன்னத் தூவியிற் செறிந்த 
இணையணைமேம்படத் திருந்து துயில்பெரு அ 
துடைப்பெருங்கொழுனரோ டேற்காலத் ஒன்றிய 
திடைக்குமிழெறிந்து கடைக்குழையோட்டிக் 
7 கலங்காவுள்ளங் கலங்கக்கடைசிவந்து எனது 
விலங்கு நிமிர்நெடுங்கண் புலம்புமுத்துறைப்பவும் 
அன்னமென்னடை நன்னீர்ப்பொய்கை 
ஆம்பனாறுந் தேம்பொதிநறுவிரைத் 
தாமரைச்செவ்வாய் தண்ணறற்கூந்தற் 
பாண்வாய் வண்டு நேர்திறம்பாடக் 2 ) 

காமருகுவளைக் கண்மலர்விழிப்பப் 
பால் புள்வாய் முரசமொடு பொறிமாயிரீவாரணத்து 

முள்வாய்ச்சங்க முறையெழுந்தார்ப்ப 
உரவுநீர்ப்பரப்பினூர் துயிலெடுப்பி 
இரவுத்தலை பெயரும் வைகறைகாறும் 
அரையிருள்யாமத்தும் புகலுந் துஞ்சான் 
விரைமலர் வாளியொடு கருப்புவில்லேந்தி 


சிலப்பதிகாரம் , 


ககூ 


மகரவெல்கொடி மைந்தன் றிரிதரு 
நகரங்காவ னனிசிறந்தது வென. நல்லா கவலை ( க ) 
அந்திமாலைச்சிறப்பு செய்காதை 

முற்றிற்று . 


இந்திரன் விழவூரெடுத்தகாதை . 


வெண்பா. 


கூடினார் பானிழலாய்க் கூடார் பால்வெய்யதாய்க் 
காவலன் வெண்குடைபோற் காட்டிற்றே - பூவலரின் 
மாதவிக்குங்கண்ணகிக்கும் வானூர்மதிவிரிந்து 
போதவிழ்க்குங்கங்கும் பொழுது . 
அலை நீராடை மலை முலையாகத் 
தார்ப்பேரியாற்று மாரிக்கூந்தல் 
கண்ணகன் பரப்பின் மண்ணக மடந்தை 
புதையிருட்படாம் போக நீக்கி 
உதைய மால்வரை யுச்சிதோன்றி 
உலகுவிளங்கவிரொளி மலர் கதிர் பரப்பு பேர் 
| வேயாமாடமும் வியன்கலனிருக்கையும் elai 
மான் கட்காலதர் மாளிகையிடங்களுங் காவி 
கயவாய் மருங்கிற் காண்போர்த்தடுக்கும் 
ப்யன்றாவறியா யவனரிருக்கையுங் 
கலந்தருதிருவிற் புலம்பெயர்மாக்கள் அதிகம் 
கலந்திருந் துறையு மிலங்குநீர்வரைப்பும் 
வண்ணமுஞ்சுண்ணமுந் தண்ணறுஞ்சாந்தமும் 
பூவும்புகையு மேவியவிமாயும் - 
பகர்வனர்திரிதரு நகரவிதியும் 
பட்டினு மயிரினும் பருத்தி நூலினுங் 
கட்டு நுண்வினைக் காருகரிருக்கையும் 
ஆரமுமகிலுந் தூசுந்துகிரும் 


Aa - 


சிலப்பதிகாரம் . 


மாசறுமுத்து மணியும் பொன்னும் 
20 அருங்கலவெறுக்கையோ ட ளந்துகடையறியா 04 

வளந்தலைமயங்கிய நனந்தவை மறுகும் 
பால்வேறுதெரிந்த பகுதிப்பண்டமொடு 
கூலங்குவித்த கூல 

வீதியுங் 
காழியர் கூவியர் கண்ணொடையாட்டியர் சே 
மீன் விலை பரதவர் வெள்ளுப்புப்பகருநர் 
பாசவர்வாசவர் பன்னீன்விலைஞரோ 
டோசுனர் செறிந்த வூன்மலியிருக்கையுங் 
கஞ்சகாரருஞ் செம்பின் செய்ஞ்ஞரும் 
மரங்கொறச்சருங் கருங்கைக்கொல்லரும் 
- கண் ள்வினை ஞரு மண்ணீட்டாளரும் 
பொன்செய்புலவரு நன்கலந் தருதருந் 
துன்னகாரருந் தோலின்றுன்னருங் 
கிழியினுங்கிடையினுந் தொழில்பலபெருக்கிப் 
பழுதில் செய்வினைப் பால் கெழுமாக்களுங் க 
குழலினும்யாழினுங் குரன் முதலேழும் 
வழுவின்றிசைத்து வழித்திறங்காட்டும் 
அரும்பெறன் மரபிற் பெரும்பாணிருக்கையும் 
சிறுகுறுங்கைவினைப் பிறவினையாளரொடு 
மறுவின்றிவிளங்கிய மருவூர்ப்பாக்கமுங் 
140 கோவியன் விதியுங் கொடித்தேர்வீதியும் 
பீடிகைத்தெருவும் பெருங்குடிவணிகர் 
மாடமறுகு மறையோரிருக்கையும் அக்காக்கும் 
விழ்குடியுழவரொடு விளங்கிய கொள்கை 
ஆயுள் வேதருங் காலக்கணிதரும் 
பால்வகை தெரிந்த பன்முறையிருக்கையுந் 
திருமணிகுயிற்றினர் சிறந்தகொள்கையோ தப்பு 
டணிவளை போழுநர் தம்பெருவீதியுஞ் 
சூதர்மாகதர் வேதாளியரொடு 
நாழிகைக்கணக்கர் நலம்பெறுகண்ணுளர் 
காவற்கணிகைய ராடற்கூத்தியர் 
பூவிலைமடந்தைய ரேவற்சிலதியர் 


சிலப்பதிகாரம். 


கடை 


பயிலெழிற்குயிலுவர் பன்முறைக்கருவியர் 
நகைவேழம்பரொடு வகைதெரியிருக்கையுங் 
கடும்பரிகடவுனர் களிற்றின் பாகர் 
நெடுந்தேரூருநர் காங்கண் மறவர் கால 
இருந்து புறஞ்சுற்றிய பெரும்பாயிருக்கையும் 
பீடுசெழுசிறப்பிற் பெரியோர்பல்கிய 
பாடல்சால் சிறப்பிற் பட்டினப்பாக்கமும் 
இருபெருவேந்தர் முனையிடம்போல 
இருபாற்பகுதியினிடை நிலமாகக் 

கால்யாத்த மிடைமாச்சோலை 
கொடுப்போரோதையுங் கொள்வோபோதையும் 
நடுக்கின்றி நிலை இய நாளங்காடியிற் 
சித்திரைச்சித்திரை திங்கட்சேர்ந்தென 
( வெற்றி வேன் மன்னற் குற்றதையொழிக்கெனத் - 
தேவர்கோமா னே வலிற்போந்த 
காவற் பூதத்துக் கடைகெழுபீடிகைப் 
புழுக்கலுநொலையலும் விழுக்குடைமடையும் 
பூவும்புகையும் பொங்கலுஞ்சொரிந்து 
துணங்கையர் குரவைய ரணங்கெழுந்தாடிப் 
பெருநிலமன்னர்க் கிரு நிலமடங்கலும் 
பசியும்பிணியும் பகையு நீங்கி 
வசியும் வளனும் சுரக்கென வாழ்த்தி 1 
மாதர்க்கோலத்து வலவையினுரைக்கு கலை 
முதிரப்பெண்ட சோதையிற்பெயர் 
ம்ருவூர்மருங்கின் மறங்கொள்வீரரும் 
பட்டினமருங்கிற் படைகெழுமாக்களும் 
முந்தச்சென்று முழுப்பலிப்பீடிகை 
வெந்திறமன்னற் குற்றதையொழிக்கெனப் 
பலிக்கொடைபுரிந்தோர் வலிக்குவரம்பாகெனக் 
கல் இமிழ்கவணினர் கழிப்பிணிக்கறைத்தோற் 
பல்வேற்பரப்பினர் மெய்யுறத் தீண்டி 
ஆர்த்துக்களங்கொண்டோ ராமாழுவத்துச் 
சூர்த் துக்கடை சிவந்த சுடுநொக்குக்கருந்தவை 


சிலப்பதிகாரம் . 


வெற்றிவேந்தன் கோற்றங்கொள் கென 
நற்பலிபீடிகை நலங்கொளவைத்தாங் 
குயிர்ப்பலியுண்ணு முருமுக்குரன் முழக்கத்து - 
மயிர்க்கண்முரசொடு வான்பலி யூட்டி 
இருநிலமருங்கிற் பொருநரைப்பெறாஅச் 
a செருவெங்கா தலிற் றிருமால் வளவன் 
வாளுங் கொடையு மயிர்க்கண்முரசும் 
நாளொடும் பெயர்த்து நண்ணார்ப்பெறுகவிம் 
மண்ணகமருங்கினெண் வலிகெழுதோளெனப் 
புண்ணியத்திசைமுகம் போகியவந்நாள் வட 
அசைவி லூக்கத்து நசைபிறக்கொழியப் 
பகைவிளங்கியதிப் பயங்கெழுமலையென 

இமையோருறையுஞ்சிமையப்பிடர்த்தலைக் 
| சொவேரியேற்றிக் கொள்கையிற் பெயர்வோர்க்கு 

மானீசுவேலி வச்சிர நன்னாட்டுக் 
சகோனிறை கொடுத்த கொற்றப்பந்தரும் 
மகத நன்னாட்டு வாள்வய 

வேந்தன் 
பகைப்புறத்துக் கொடுத்த பட்டிமண்டபமும் 
அவந்திவேந்தனும் வந்தனன் கொடுத்த 
நிவந்தோங்குமரபிற் றோரணவாயிலும் 
பொன்னினுமணியினும் புனைந்தன வாயினும் 
நுண்வினைக்கம்மியர் காணாமாபின் 
துயர் நீங்குசிறப்பிற் சொல்லோருதவிக்கு கடி 
மயன் விதித்துக்கொடுத்த மரபினவாயினும் 

ஒருங்குடன்புணர்ந்தாங் குய்ந்தோரேத்தம் 
to அரும்பெறன் மரபின் மண்டபமன்றியும் 

வம்பமக்க டம்பெயர் பொறித் துக் 
கண்ணெழுத்துப் படுத்தவெண்ணுப்பலபொதி 
- கடைமுகவாயிலுங் கருந்தாங்காவலும் 

உடையோர்காவலு மொரீஇயதாகிக் 
கட்பொருளரெனிற் கடுப்பத்தலையேற்றிக் kaa 
கொட்பினல்லது கொடுத்தலினீயா 4 
துள்ளுன பனிக்கும் வெள்ளிடைமன்றமுங் 


சிலப்பதிகாரம். 


கூனுங்குறளு மூமுஞ்செவிடும் 
அழுகுமெய்யாளரு முழுகினராடிப் 
பழுதில்காட்சி நன் னிறமும் பெற்று 
வலஞ்செயாக்கழியுமி லஞ்சிமன்றமும் 
வஞ்சமுண்டு மயற்பகையுற்றோர் 
நஞ்சமுண்டு நடுங்கு துயருற்றோர் 
அழல்வாய் நாகத் தாரெயிறழுந்தினர் 
கழல்கட் கூளிக் கடுநவைப்பட்டோர் - 
சுழலவத்து தொழத் துயர் நீக்கும் 
நிழல்கானெடுங்க ணின்ற மன்றமும் 
தவமறைந்தொழுகுந் தன்மையிலாளர் 
அறமறைந்தொழுகு மல்லவைப்பெண்டீர் 
அறைபோகமைச்சர் பிறர்மனை நயப்போர் தம் 
பொய்க்கரியாளர் புறங்கூற்றாளரெனக் 
கைக்கொள்பாசத்துக் கைப்படுவாரெனக் 
காதநான்குங் கடுங்குசலெழுப்பிப் 
பூதம்புடைத்துணும் பூதசதுக்கமும் , 5 
அரசுகோல்கோடினு மறங்கூறவையத் 
துரை நூல்கோடி யொரு திறம்பற்றினும் 
நாவொடு நவிலாது நவைநீருகுத்துப் 
பாவைநின்றழூஉம் பாவைமன்றமும் 
மெய்வகையுணர்ந்த விழுமியோரேத்தும் 
ஐவகைமன்றத் தரும்பலியுறீஇ 
வச்சிரக் கோட்டத்து மணங்கெழுமுரசங் வ 
கச்சையானைப் பிடர்த்தலை யேற்றி 
வாலவெண்களிற்றரசு வழங்கிய கோட்டத்துக் 
கால்கொள்விழைவின் கடை நிலை சாற்றித் வினய 
தங்கிய கொள்கைத் தரு நிலைக்கோட்டத்து 
மங்கல நெடுங்கொடி வானுற வெடுத்து 
மரகதமணியொடு வயிரங்குயிற்றிய 
பவளத்திரள் காற் பசும்பொன்வேதிகையடைய 
நெடு நிலைமாடக் கடைமுகத்தியாங்கணுங் 
கிம்புரிப்பகுவாய்க் கிளர்முத்தொழுக்கத்து 


|்ச 

சிலப்பதிகாரம் . 

தரகர் இந்து 
டமங்கலம் பொறித்த மகரவாசிகைத் 
தோரண நிலைஇய தோமறுபசும்பொற் 
பூரணகும்பத்துப் பொலிந்தபாலிகைப் 
பாவைவிளக்கிற் பசும்பொற்படாத்தைத் 
தூமையிற்கவரிச் சுந்தரச்சுண்ணத்து 
மேவிய கொள்கை வீதியிற்றெந்தாங் 
கைம்பெருங்குழுவு மெண்பெயராயமு 
மரசகுமாரும் பரதகுமாரரும் 

கவர்பரிப்புரவியர் களிற்றின்றொகுதியர் 
16. இவர்பரித்தேரின ரியைந்தொருங்கிண்டி 

அரசுமேம்படீஇ யகநிலை மருங்கின் 
உரைசான் மன்னன் கொற்றங்கொள் கென 
மாயிருஞாலத்து மன்னுயிர்காக்கும் 
ஆயிரத்தோரெட் டரசுதலைக்கொண்ட 
தண்ணறுங்காவிரித் தாதுமலி பெருந்துறைப் 
புண்ணிய நன்னீர் பொற்குடத்தேந்தி 
மண்ணகமருள வானகம்வியப்ப 
விண்ணவர் தலைவனை விழுநீராட்டிப் 
பிறவாயாக்கைப் பெரியோன் கோயிலும் - 6 
17 அறுமுகச்செவ்வே ளணிதிகழ் கோயிலும் 

வால்வளை மேனி வாலியோன் கோயிலும் இதே 
நீலமேனி நெடியோன் கோயிலும் 
மாலை வெண்குடை மன்னவன் கோயிலும் 
மாமுதுமறையோன் வாய்மையின் வழர் அ 
நான்மறைமரபிற் றீமுறையொருபால் 
நால்வகைத்தேவரு மூவாறுகணங்களும் 
பால்வகைதெரிந்த பரிதித்தோற்றத்து 
வேறுவேறுகடவுளர் சாறுசிறந்தொருபால் 

அரவோர் பள்ளி யறனோன் படையும் 
18 புற நிலைக்கோட்டத்துப் புண்ணியத்தானமும் 

துறவோருனாக்கஞ் செயல்சிறந்தொருபால் 
கொடித்தேரிவேந்தனொடு கூடாமன்னர் 
அடித்தளை நீக்கு மருள் சிறந்தொருபால் 


s 


சிலப்பதிகாரம். 

உரு 
பதின் 

( teme 
கண்ணுளாளர் கருவிக்குயிலுவர் 

லம் 
பண்ணியாழ்ப்புலவர் பாடற்பாணரோ 
டெண்ணருஞ்சிறப்பி னிசைசெறிந்தொருபால் 
முழவுக்கண்டுயிலாத முடுக்கரும்விதியும் 
விழவுக்களிசிறந்த வியலுளரங்கட் / ன் 
காதற்கொழுநனைப் பிரிந்தலசெய்தா 
4 மாதர்க்கொடுங்குழை மாதவி தன்னோ கடும் 
டிலைவளர் முல்லை மல்லிகை மயிலை தருக 
தாழிக்குவளையொடு தண்செங்கழுநீர் 
பயில் பூங்கோதை பிணையலிற்பொலிந்து 4 
காமக்களிமகிழ் வெய்திக்காமர் 
பூம்பொதிநறுவியைப் பொழிலாட்டயர்ந்து வா 
நாண்மகிழிருக்கை நாளங்காடிப் 2 
பூமலிகானத்துப் புது மணம்புக்கும் - 
புகையுஞ்சாந்தும் புலராது சிறந்த டி 
நகையாடாயத்து நன்மொழிதிளைத்துக் 
குரல்வாய்ப்பாண பொடுநகரப்பாதரொடுந் 
திரிதருமரபிற் கோவலன் போல 
இளிவாய் வண்டினொ டின்னிளவேனிலொடு 
மலையமாருதந் திரிதருமருகிற் 
கருமுகில் சுமந்து குறு முயலொழித்தாங் 
கிருகளுங்கயலோ டிடைக்குமிழெழுதி குமிழம் 
அங்கண்வானத் தரவுபகையஞ்சித் 
திங்கண் மீண்டு திரிதருங் கொல்லென 
நீர்வாய்த்திங்க ணீணிலத்தமிர்தின் கோபி 

சீர்வாய்த்துவலைத் திருநீர்மாந்தி 
அமீனேற்றுக்கொடியோன் மெய்பெறவளர்த்த 

வானவில்லின் வருதலுமவ்வழி 
இருநிலமன்னற் குப்பெருவளங்காட்டத் - 
திருமகள் புகுந்ததிச் செழும்பதியாமென 
எரி நிறத்திலவ முல்லையுமன்றியுங் 
கருநெடுங்குவளையுங் குமிழும்பூத்தாங் 
குள் வரிக்கோலத் துறுதுளை தேடிக் 


உசா 


சிலப்பதிகாரம் . 


கள்ளக்கமலந் திரிதலுமுண்டு சொல் 
மன்னவன் செங்கோன் மறுத்தலஞ்சிப் 

பல்லுயிர் பருகும் பகவாய்க்கூற்றம் 
21 -ஆண்மையிற்றிரிந்து தன் னருந்தொழிறிரியாது 
நாணுடைக்கோலத்து நகைமுகங்காட்டிப் 
பண்மொழிநரம்பிற் றிவ்வியாழ்மிழற்றிப் 
பெண் வயிற்றிரியும் பெற்றியுமுண்டுகொல் 
உருவிலாள னொரு பெருஞ்சேனை 
இகல மராட்டிய ரெதிர் நின்றுவிலங்கியவர் 

போட 
எழு துவரிக்கோலமு முழுமெயுமுறீஇ 
விருந்தொடுபுக்க பெருந்தோட்கணவருடன் 
உறைவுமரீஇய வொழுக்கொடுபுணர்ந்த 

வடமீன் கற்பின் மனையுறைமகளிர் 
2 30 மாதர்வாண்முகத்து மணித்தோட்டுக்குவளைப் 

போது புறங்கொடுத்துப் போகிய செங்கடை - 
விருந்திற்றீர்ந்தில தாயினயாவதும் 
அருந்துந்தருங்கொலிம் மாநிலவரப்பெனக் 
கையற்று நடுங்கு நல்வினை நடு நாள் நான் 
உள்ள க நறுந்தா தக நிறை நிறைந்து 
கள்ளுக நடுங்குங் கழுநீர் போலக் 
கண்ணகி செங்கணு மாதவிகருங்கணும் 
உண்ணிறைகாந்தத் தொளித்து நீருகுத்தன 
எண்ணு முறை யிடத்தினும்வலத்தினும் துடித்தன 
விண்ணவர்கோமான் விழவு நாள கத்தென . 


வாரமுடையதிறல் வானவர் கோனுக்கெனவே 
ஓரமுடையோ ருயிரிழப்ப - வீர 
முழவெடுத்த பேரொலியான் மூவுலகோரேத்த 
விழவெடுத்தான் பூம்புகார் வேந்து . 
இந்திரன் விழவூரெடுத்த காதை 

முற்றிற்று , 


m 


சிலப்பதிகாரம் . 


உ T 


கடலாட்டுக்காதை . 

38 
வெள்ளிமால்வனா வியன் பெருஞ்செடிக் 
கள்ளவிழ்பூம்பொழிற் காமக்கடவுட்குக் 
கருங்கயனெடுங்கட் காதலிதன்னொடு 
விருந்தாட்டயருமோர் விஞ்சையர்விரன் 
தென்றிசை மருங்கினோர் செழும்பதி தன்னுள் 
இந்திரன்விழவு கொண் டெடுக்கு நாளிதுவெனக் - 
கடுவிசையவுணர் கணங்கொண் டீண்டிக் 
கொடுவரியூகத்துக் கோனகரீகாத்த 
தொடுகழன் மன்னற்குத் தொலைந்தனராகி DNS 
| நெஞ்சிருள் கூர நிகர்த்து மேல்விட்ட 
வஞ்சம்பெயர்த்த மாபெரும்பூதந்ாேயம் 
திருந்து வேவண்ணற் சத் தேவரேவ 
விருந்து பலியுண்ணு மிடமுங்காண் குவம் 
அமராபதிகாத் தமர்தனிற் பெற்றுத் 
தமரிற்றந்த தகைசால்சிறப்பிற் கேற்ற 
பொய்வகையின்றிப் பூமியிற்புணர்ந்த 
ஜவகைமன்றத் தமைதியுங்காண்குவம் 
நாரதன் விணை நயந்தெரிபாடலும் 
தோரியன் மடந்தை வாரம்பாடவும்எம் 
ஆயிரங்கண்ணோன் செவிய க நிறைய 
நாடகவுருப்பசி நல்காளாகி 
மங்கலமிழக்க விணைமண்மிசைத் 
தங்கவிவளெனச் சாபம் பெற்ற 
மங்கைமா தவி வழிமுதற்றோன்றிய 
அரவகலல்கு லாடலுங்காண்குவம் 
துவரிதழ்ச்செவ்வாய்த் துடியிடையோயே 
அமரர் தலைவனை வணங்குதும்யாமெனச் 
சிமையத்திமையமுஞ் செழுநீர்க்கங்கையும் 
முஞ்சையம்பதியும் விந்தத்தடவியும் 
வேங்கடமலையுந் தாங்காவிளையுள் 


உஅ 


சிலப்பதிகாரம் . 


காவிரி நாடுங் காட்டிய பின்னர் 
tand பூவிரிபடப்பைப் புகார் மருங்கெய்திக் 

சொல்லிய முறைமையிற் றொழுதனன் காட்டி 
மல்லன் மூதூர் மகிழ்விழாக்காண்போன் 
மாயோன்பாணியும் வருணப்பூதர் 
நால்வகைப்பாணியு நலம்பெறுகொள்கை 
வானூர்மதியமும் பாடியபின்னர்ச் 
சீரியல் பொழிய நீரனீங்கப் 
பாரதியாடிய பாரதிபரங்கத்துத் 4G 
திரிபுரமெரியத் தேவர் வேண்ட 
எரிமுகப்பேரம் பேவல்கேட்ப ம் . 
உமையவளொருதிற னாகவோங்கிய 
இமையவனாடிய கொடுகொட்டியாடலும் 
தேர்முனின்று திசைமுகன்காணப் 
பாரதியாடிய வியன் பாண்டரங்கமும் 

| 
கஞ்சன்வஞ்சங் கடத்தற்காக 
அஞ்சனவண்ண னாடியவாடலுள் 
அல்லியத் தொகுதியு மவுணர்க்கடந்த 20 

வரும் 
மல்லிடைலு மாக்கடன டுவண் 

சித்ரா 
10 நீர்த்திரையாங்கத்து நிகர்த்து முன்னின்ற 

சூர்த்திறங்கடந்தோ னாடிய துடியும் 

படைவீழ்ந்தவுணர் பையுளெய்தக் 
தை குடைவீழ்த்தவர் முன் னாடிய குடையும் 

வாணன் பேரூர் மறுகிட நடந்து 
நீணிலமளந்தோ னாடியகுடமும் 
ஆண்மைதிரிந்த பெண்மைக்கோலத்துக் 
காமனாடிய பேடியாடலும் 

காய்சினவவுணர் கடுந்தொழில் பொறாஅள் 
| சன் மாயவளாடிய மரக்காலாடலும் 

செருவெங்கோல மவுணர்நீங்கத் 
திருவின் செய்யோ ளாடியபாவையும் 
வயலுழை நின்று வடக்குவாயிலுள் 
அயிராணிமடந்தை பாடிய கடையமும்காக 


சிலப்பதிகாரம் . 


அவரவரணியுட னவரவர் கொள்கையின் 
நிலையும்படிகமு நீங்கா மரபின் 
பதினோராடலும் பாட்டின்பகுதியும் 
விதிமாண்கொள்கையின் விளங்கக்காணாய் 
தாதவிழ்பூம்பொழி லிருந்தியான் கூறிய 
மாதவி மரபின் மாதவியிவளெனக் 
எரகாதலிக்குரைத்துக் கண்டுமகிழ்வெய்திய 
மேதகு சிறப்பின் விஞ்சையனன்றியும் 
அந்தரத்துள்ளோ ரறியுமரபின் அர் 
வந்துகாண்குறூஉம் வானவன் விழவும் 
ஆடற்கோலமு மணியும் கடைக்கொள 
ஊடற்கோலமோ டிருந்தோனுவட்பப் 
பத்துத்துவரினு மைந் கவிரையினும் 
முப்பத்திருவகை போமாலிகையினும் 
ஊறிய நன்னீ ருரைத்தநெய்வாசம் 
நாறிருங்கூந்தனலம்பெறவாடிப் 
5 புகையிற்புலர்த்திய பூமென்கூந்தலை 
வகைபெறமான்மதச் செஞ்சோட்டி 
அலத்தகமூட்டிய வஞ்செஞ்சீறடி செ g 
நலத்தகுமெல்விரனல்லணிசெறீஇப் 
பரியகநுபுரம் பாடகஞ்சதங்கை 
அரியகங்காலுக் கமைவுறுவணிந்து 
குறங்குசெறிதிரள் குறங்கினிற்செறித்துப் 
பிறங்கிய முத்தரை முப்பத்திருகாழ் 
நிறங்கிளாபூந்துகி னீரீமையினுடீஇக் 
காமர்கண்டிகை தன்னொடுமன்னிய ena 
தூமணித்தோள்வளை தோளுக்கணிந்து - 
மத்தகமணியொடு வயிரங்கட்டிய 
சித்திரச்சூடகஞ் செம்பொற்கைவளை 
பரியகம் வால்வளைப் பவளப்பல்வளை - 
அரிமயிர்முன்கைக் கமைவுறவணிந்து 
வாளைப்பகுவாய் வணங்குறு மோதிரம் 
கேழ்கிளர் செங்கேழ் கிளர்மணிமோதிரம் 


50 


சிலப்பதிகாரம் . 


வாங்குவயிரத்து மரகதத்தாள் செறீஇக் 
காந்தண் மெல்விரல் காப்பவணிந்து 
சங்கிலி நுண்டொடர் பூண்ஞாண்புனைவினை 
அங்கழுத்தகவையி னார மோடணிந்து 
கயிற்கடையொழுகிய காமர் தூமணி 
செயத்தகுகோவையிற் சிறுபுறமறைத்தாங் : 
கிந்திரநீலத் திடையிடைதிரண்ட 
சந்திரபாணித் தகைமணிக்கடிப்பினை 
அங்கா தகவையி னழகுறவணிந்து 
தெய்வவுத்தியொடு செழுநீர் வலம்புரி gar 
தொய்யகம்புல்லகந் தொடர்ந்த தலைக்கணி 
மையீரோதிக்கு மாண்புறவணிந்து 
கூடலுமூடலுங் கோவலற்களித்துப் 
பா பாடமை சேக்கைப் பள்ளியுளிருந்தோள் 
உருகெழுமூதூ ருவாத்தலை வந்தெனப் 
பெருநீர்போகு மிரியன் மாக்களொடு 
மடலவிழ்கானற் கடல்விளையாடற் 
காண்டல்விருப்பு வேண்டினளாகப் 
பொய்கைத்தாமரைப் புள்வாய்புலம்ப 
வைகறையாமம் வாரணங்காட்ட 
வெள்ளிவிளக்க நள்ளிருட்கடியத் 
தாரணிமார்பனொடு பேரணியணிந்து 

வான வண்கைய னத்திரியேற 
15 மானமர்நோக்கி வையமேறிக் கே 

கோடிபலவடுக்கிய கொழுநிதிக்குப்பை 
மாடமலிமறுகிற் பீடிகைத்தெருவின் 
மலரணி யொழுக்கத்து மணிவிளக்கெடுத்தாங் 
கலர்கொடியறு கையும் நெல்லும் விசி 
மங்கலத்தாசியர் தங்கல்வெலிப்ப 
இருபுடை மருகினுந் திரிவினைப்பெயரும் 
திருமகளிருக்கைச் செவ்வனங்கழிந்து 
மகரவாரி வளந்தந்தோங்கிய 
நகரவீதி நடுவுட்போகிக் 


. 


17 


சிலப்பதிகாரம் . 


கலந்தரு திருவிற் புலம் பெயர்மாக்கள் 
கலந்திருந்துறையு மிலங்குதிரைவரைப்பின் 
வேலைவா லுலகத்து விரிகதிர் பரப்பிய - 
கூலமறுகிற் கொடியெடுத்து நுவலும் 
மாலைச்சேரி மருங்கு சென்றெய்தி வெ 
வண்ணமுமலருஞ் சுண்ணமுஞ்சாந்தமும் 
பண்ணியற்பகுதியும் பகர்வோர்விளக்கமும் 
செய்வினைக்கம்மியர் கைவினைவிளக்கமும் 
சாழியர்மோதகத் தூழுறுவிளக்கமும் 
கூவியர்காரகல் குடைக்கால்விளக்கமும் 
| நொடை நவின் மகடூஉக் கடைகெழுவிளக்கமும் பயன் 
இடையிடைமீன் விலை பகர்வோர்விளக்கமும் 
இலங்கு நீர்வரைப்பிற் கலங்காண்விளக்கமும் 
விலங்குவலைப்பரதவர் மீன்றிமில்விளக்கமும் 
மொழிபெயரிடத்தோ ரொழியாவிளக்கமும் 
கழிபெரும்பண்டங் காவலர்விளக்கமும் 
நுண்வினைக்கம்மியர் செய்வினைவிளக்கமும் 
எண்ணுவரம்பறியா விசைந்தொருங்கிண்டி 
இடிக்கலப்பன்ன வினாயிருமறுகிற் 
கடிப்பகைகாணுங் காட்சியதாகிய 
விரைமலர்த்தாமரை வேலி நீர்ப்பரப்பின் 
மருதவேலியின் மாண்புறத் தோன்றும் 
கைதைவேலி நெய்தலங்கானற் 
பொய் தலாய மொடு பூங்கொடி பொருந்தி 
நிரைநினாயெடுத்த புரை தீர்காட்சிய 
மலைப்பஃறாரமுங் கடற்பஃறாரமும் 
வளந்தலைமயங்கிய துளங்கலிலிருக்கையும் 
அரசிளங்குமரரு முரிமைச் சுற்றமும் 
பாதகுமாரரும் பல்வேமுயமும் 
ஆடுகள மகளிரும் பாடுகளமகளிருந் 
தொடுகொண்மருங்கிற் சூழ்காலெழுனியும் -- 
விண் பொருபெரும்புகழ்க் கரிகால்வளவன் 
தண்பதங்கொள்ளுந் தலை நாட்போல கர்த மனம் 


- 


சிலப்பதிகாரம் . 


வேறு வேறுகோலத்து வேறுவேறுகம்பலை 
சாறுபெறுகளத்தின் விறுபெறத்தோன்றிக் 
கடற்கரைமெலிக்குங் காவிரிப்பேரியாற் 
மிடங்கெடவிண்டிய நால்வகைவருணத் 
தடங்காக்கம்பலை யடங்கியைந்தொலிப்ப 
சடற்புலவுகடிந்த மடற்பூந்தாழை 
சிறை செய்வேலிய கவையினாங்கோர் 
புன்னைநீழற் புதுமணற்பரப்பின் 
ஓவியவெழுனி சூழ்வுடன் போக்கி 
விதானித்துப்படுத்த வெண்காலமளிமிசை 
வருந்துபு நின்ற வசந்தமாலைகைத் 
திருந்து பு நல்யாழ் செவ்வனம்வாங்கிக் 
கோவலன்றன்னொடு கொள்கையினிருந்தனள் 
மாமலர் நெடுங்கண் மாதவிதானென. 


Galerie 


சேவலொடுதுயின்ற மணிவண்டுகாவைக் 
களி நிறவண்டா துதிரீப்பத்தோன்றிற்றே 
காமர் தெளி நிறவெங் கதிரோன்றேரே . 


கடலாட்டுக்காதை 

முற்றிற்று . 


கா 


ன ல் வ ரி . 


சித்திரப்படத்துட்புக்குச் செழுங்கோட்டுமலர் புனைந்து 
மைத்தடங்கண் மணமகளிர் கோலம்போல்வனப்பெய்த 
பத்தருங்கோடுமணிய நரம்பு மென் 
றித்திறத்துக்குற்ற நீங்கியாழ்கையிற் றொழுதுவாங்கி 
பண்ணல்பரிவட்டணை பாராய்ததறைவரல் 
கண்ணிய செலவு விளையாட்டுக்கையூழ் 
நண்ணிய குறும்போக் கென்று நாட்டிய 


சிலப்பதிகாரம் . பாக்க 


எண்வகையா லிசையெழீஇப் 4 
பண்வகையாற்பரிவுதீர்ந்து 
மரகதமணிக்காழ் செறிந்தமணிக்காந் தண்மெல் 
விரல்கள் பயிர வண்டின் கிளை போல 
பண்ணரம் பின் மிசைபடா 
வார் தல் வடித்த லுந்தலுறழ்தல் 
சீருடனுருட்ட றெருட்டலெள்ளல் 
வருடைடப் பட்டடையென 
இசையோர்வகுத்த வெட்டுவகையின் 
இசைகரணத்துப் பட்டவகை செவியொரீஇ 
ஏவலன் பின் பணியாகெனக் 
கோவலன்கையாழ் நீட்டவவனுங் 
காவிரியை நோக்கின வுங்கடற்கானல்வரிப் 
பாணியுமாதவி தன்மன மகிழ 

வாசித்தறுடங்குமன்னே . 
1- திங்கண் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோலதுவோச்சிக் 
கங்கைதன்னைப்புணர்ந்தாலும் புலவாய்வாழிகாவேரி 
கங்கை தன்னைப்புணர்ந்தாலும் புலவாதொழிதல்கயற்கண்ணய் 
மங்கைமாதர் பெருங்கற்பென் றறிந்தேன்வாழிகாவேரி . 
2 -மன்னுமா லைவெண்குடையான் வளையச்செங்கோலதுவோச்சிக் 
கன்னி தன்னைப்புணர்ந்தாலும் புலவாய்வாழிகாவேரி 
கன்னி தன்னைப்புணர்ந்தாலும் புலவாதொழிதல்கயற்கண்ணாய் 
மன்னுமாதர் பெருங்கற்பென் றறிந்தேன்வாழிகாவேரி . 
3 -உழவரோதைமகவோதை யுடை நீரோதைதண்பதங்கொள் 
விழவரோதை சிறந்தார்ப்ப நடந்தாய் வாழிகாவேரி 
விழவரோதை சிறந்தார்ப்ப நடந்ததெல்லாம்வாய்காவா 
மழவரோதைவளவன்றன் வளனேவாழிகாவேரி. 

( இவை மூன்றும் ஆற்றுவரி. ) 
1 - மோதுமுதுதிலரயான் மொத் துண்டுபோந்தசைந்த முரல்வாய் 
மாதர்வரிமணன் மேல்வண்டலுழுதழிப்ப மாழ்கியைய ( ச்சங்கம் 
கோதை பரிந்தசைய மெல்விரலாற் கொண்டோச்சுங்குவளை மாலைப் 
போதுபுறங்கணிப்பப்போவார்கண் போகாப்புகாரேயெம்மூர் . 


ச 


சிலப்பதிகாரம் . 


2 - காதலராகிக்கழிகானற்கையுறைகொண் டென்பின் வந்தார் 
ஏதிலர்தாமாகியாமிரப்பநிற்பதையாங் கறிகோவைய 
மாதராரீசண்ணுமதி 

நீழனீரினை கொண்டு மலர்ந்த நீலப் 
போதுமறியாதுவண்டூசலாடும் புகாரேயெம் மூர் . 
3 -கரியமலர் நெடுங்கட்காரிகைமுன் கடற்றெய்வங் காட்டிக்காட்டி 
அரியசூள் பொய்த்தாரறனிலரென்றேழையம்யாங் கறி கோவைய 
விரிகதிர் வெண்மதியுமீன்கணமுமாமென்றே விளங்கும் வெள்ளைப் 
புரிவளையுமுத்துங்கண்டாம்பல் பொதிய விழ்க்கும் புகாரேயெம்மூ 

( இவை மூன்றும் சார்த்துவரி.) [ ர் . ( ங ) 
1- துறைமேய்வலம்புரிதோய்ந்து மணலுழுத் தோற்றமாய்வான் 
பொறை மலிபூம்புன்னைப்பூவுதிர் நுண்டாது போற்குங்கானல் 
நிறைமதிவாண்முகத்துநேர் கயற்கண்செய்த 
உறைமலியுய்யாநோயூர் சுணங்குமென் முலையே தீர்க்கும் போலும் 
2 - நிணங்கொள் புலாலுனங்கனின்றுபுள்ளோப்புகாலை பதற்டோக் 
கணங்கொள்வண்டார்த் துலாங்கன்னி நறுஞாழல்கையினூன்றி 
மணங்கமழ்பூங் கானன்மன்னிமற்றாண்டோர் 
அணங்குறையுமென்பதறியேனறிவனே லடையேன் மன்னோ. 
3 -வலைவாழ் நர் சேரிவலையுணங்குமுன்றின்மலர்க்கையேந்தி 
விலைமீனுணங்கல் பொருட்டாகவேண்டுருவங்கொண்டுவேறோர் 
கொலை வேனெடுங்கட்கொடுங்கூற்றம்வாழ்க 
வலை நீர்த்தண்கானலறியேன றிவனே லடையேன் மன்னோ. 


கான 

ல் 


1. கயலெழுதிவில் லெழுதிக் காரெழுதிக் காமன் 
செயலெழுதித் தீர்ந்த முகத்திங்களோகாணீர் 
திங்களோகாணீர் திமில் வாணாசீரூர்க்கே 
அங்கணேர்வானத் தர வஞ்சிவாழ்வதுவே. 
2. இறைவளை களார்ப்ப விருமருங்குமோடும் 
கறைகெழுவேற்கண்ணோ கடுங்கூற்றங்காணீர் 
கடுங்கூற்றங்காணீர் கடல்வாணர்சீரூர்க்கே 
மடங்கெழுமென் சாயன் மகளாய துவே . 


சிலப்பதிகாரம் 


K5 


3. புலவுமீன்வெள்ளுணங்கல்புள்ளோப்பிக்கொண்டார்க் 
கலவனோய் செய்யு மணங்கிதுவோகாணீர் 
அணங்கிதுவோகாணீ ரடம்பமர் தண்கானல் 
பிணங்குநேரைம்பாலோர் பெண் கொண்ட துவே. 


1. பொழிறருநறுமலரே புது மணம்விரி மணலே 
பழுதறு திருமொழியே பணையிளவன முலையே 
முழுமதிபுரை முகமே முரிபுருவவிலிணையே 
எழுதரியமினிடையே யெனையிடர் செய்தவையே . 
2. திாைவிரிதரு துறையே திருமணல்விரியிடமே 
விரைவிரிதருமலரே மிடை தருபொழிலிடமே 
மருவிரிபுரிகுழலே மதிபுரைதிருமுகமே 
இருகயலிணைவிழியே யெனையிடர் செய்தவையே . 
3. வளைவளர் தருமணலே மணம்விரிதரு பொழிலே 
தளையவிழ்நறுமலரே தனிய வடிரியிடமே 
முளை வளரிள நகையே முழுமதிபுரை முகமே 
இழைவளரிள முலையே யெனையிடர் செய்தவையே . 


வேறு. 


1. கடல்புக்குயிர் கொன்று வாழ்வர்தின்னையர் 
உடல்புக்குயிர் கொன்று வாழ்வைமன்னியும் 
மிடல்புக்கடங்காத வெம்முலையோர்பாரம் 
இடர்புக்கிடுகுமின்னிடை யிழவல் கண்டாய் . 
2. கொடுங்கண்வலையா லுயிர் கொல்லர் நுந்தை 
நெடுங்கண்வலையாலுயிர் கொல்வைமன்னியும் 
வடங்கொண்முலையான் மறைமின்னுப்போல 
நுடங்கிய குமென்னு சுப்பிழவல்கண்டாய் 
3. ஓடுந்திமில் கொண்டுயிர் கொல்வர் நின்னையர் 
கோடும்புருவத் துயிர் கொல்வைமன்னியும் 
டும்பிறரேவவம்பராய் முலை சுமந்து 
வாடுஞ்சிறுமென் மருங்கிழவல்கண்டாய் . 


சிலப்பதிகாரம் . 


வேறு . 


4. பவளவுலக்கை கையாற்பற்றித் 
தவளமுத்தங்குறு வாள் செங்கண் 
தவளமுத்தங்குறு வரள் செங்கண் 
குவளையல்ல கொடிய கொடிய 
5. புன்னைநீழல்புல வுத்திரைவாய் 
அன்னநடப்ப நடப்பாள் செங்கண் 
அன்ன நடப்ப நடப்பாள் செங்கண் 
கொன்னே வெய்ய கூற்றங்கூற்றம் 
6. கள்வாய் நீலங் கையிலேந்திப் 
புள்வாயுணங்கல் கடிவாள் செங்கண் 
புள்வாயுணங்கல் கடிவாள் செங்கண் 
வெள்வேலல்ல வெய்யவெய்ய . 
7. சொன் மடவன்னஞ் சொன்னடைபொவ்வா 
ஊர்நீரோத மூழ்கித்திரிவாண்முன் 
சொன் மடவன்னஞ் சொன்னடையொவ்வா. 

( இவ்வேழும்திணை நிலவரி ) 

கட்டுரை . 
ஆங்குக்கானல்வரிப்பாட்டிற்பாணி கேட்டுவரிமானெடுங்கண் 
மாதவி மன்னுமோர் குறிப்புண்டவன் றன்னிலைமயங்கினானெனக் 
கலவியால் மகிழ்ந்தனள் போல் புலவி யால்யாழ்வாங்கித் தானுமோ 
ர்குறிப்பினள் போற் கானல்வரிப்பாட்டிற்பாணி நிலத்தெய்வம்வி 
பப்பெய்தநீணிலத்தோர் மனமகிழக் கலத்தொடும் புணர்ந்தமைந் 
தகண்டத்தாற்பாடத்தொடங்குமன். 

( அ ) 
1-மருங்குவண்டுசிறந்தார்ப்ப மணிப்பூவாடையது போர்த்துக் 
கடுங்கயற்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழிகாவேரி 
கருங்கயற்கண்விழித்தொல்கிநடந்ததெல்லாநின் கணவன் 
அறிந்து செங்கோல்வளையாமை யறிந்தேன்வாழிகாவேரி . 
2 - பூவார்சோலைமயிலாலப்புனப் பூங்குயில்களிசைபாடக் 
காமர்மாலையருகசைய நடந்தாய் வாழிகாவேரி 
தாமர்ழாலையருகசைய நடந்ததெல்லாநின்கணவன் 
நாழவேலி நிறங்கண்டே யறிந்தேன்வாழிகாவேரி, 


சிலப்பதிகாரம் . 


3 - வாழியவன்றன் வள நாட்டின் மகவைவளர்க்குந்தாயாகி 
ஊழியுய்க்கும் பேருதவி யொழியாய்வாழிகாவேரி 
ஊழியுய்க்கும் பேருதவி யொழியாதொழுகலுலகோம்பும் 
ஆழியாள் வான்பகல்வெய்யோ னருளேவாழிகாவேரி . 

( இம்மூன்றும் ஆற்றுவரி . ) 
1 -தீங்கதிர்வாண்முகத்தாள் செவ்வாய் மணி முறுவற்கொவ்வாவேனு 
வாங்குநீர் முத்தென்றுவைகலுமாலமகன் போல வருதிரைய ( ம் 
வீங்கோதந்தந் தவிளங்கொளிர் வெண் முத்தம் விரை சூழ்கானற் 
பூங்கோதை கொண்டு விலைஞர் போன் மீளும் புகாரேயெம் மூர் . 
2- மறையின் மணந்தானாவன் பரதர்பாக்கத்து மடவார் செங்சை 
இறைவளைகற்றுவதையேழையரெங்கன மியாங்கறிகோவைய 
நிறைமதியுமீனுமென வன்ன நீள் புன்னை நிறையரும்பிப் பூத்த 
பொறை மலர்ப்பூங்கொம் பேறவண்டாம்பல் மலரூதும் புகாரே 

( யெம்மூர். 
3 -உண்டானா வென்றாவூனொழியாப்பாக்கத்து ளுறையொன்றின்றித் 
தண்டாநோய்மாதர் தலைத்தருதியென்பதியாங் கறிகோவைய 
வண்டாறிரையழிப்பக்கையான்மணன் முகந்து மதிமேனீண்ட 
புண்டோய் வெனீர் மல்கமாதர்கடறூர்க்கும் புகாரேயெம் மூர் . க 0 

( இவைசார்த்துவரி .) 
1. புணர் துணையோடாடும் பொறியலவனேக்கி 
இணர்ததை பூங்கான லென்னையு நோக்கி 
உணர்வொழியய்போன வொலிதிரை நீர்ச்சேர்ப்பன் 
வணர்சுரியைம்பாலோய் வண்ண முணரேனால் 
2. தம்முடைய தண்ணளியுந் தாமுந்தமான்றேரும் 
எம்மை நினையாதே விட்டாரேவிட்டகல்க 
அம்மெனிணர வடம்புகாளன்னங்காள் 
எம்மை மறந்தாரையா மறக்கமாட்டேமால் 
3. புன்கண்கூர்மாலை புலம்புமென்கண்ணேபோல் 
துன்பமுழவாய் துயிலப்பெறுதியால் 
இன்கள்வாய் நெய்தானீ யெய்துங்கனவினுள் 
வன்கணார்கானல்வரக் கண்டுயிலுதியோ, 


கஅ 


சிலப்பதிகாரம். 


4. புள்ளிமான்றோாழி போன வழியெல்லாம் 
தெள்ளு நீரோதஞ் சிதைத்தாய் மற்றென் செய்கோ 
தெள்ளுநீரோதஞ் சிதைத்தாய்மற்றெம்மோடிங் 
குள்ளாசோடுள்ளா யுணராய்மற் றென் செய்கோ . 
5. நேர்ந்தநங்காதலர் நேமிநெடுந்திண்டேர் 
ஊர்ந்தவழிசிதைய வூர்ந்தாயாலோதமே 
உரிந்தவழிசிதைய ஆர்ந்தாய்மற்றெம் மோடும் 
தீர்ந்தார்போற் றீர்ந்திலையால் வாழிகடலோதமே 
பூந்தண்பொழிலே புணர்ந்தாடுமன்னமே 
ஈர்ந்தண்டுறையே யிது தகாதென்னீரோ . 

( சக ) 
இவை- திணை நிலவரி. 
- 1 -நன்னிலத்தின் பூணணிந்து நலஞ்சால்பவளக்கலையுடுத்துச் 
சென்னற்பழனக்கழனிதொறுந் திரையுலாவுகடற்சேர்ப்ப 
புன்னைப்பொதும்பரீமகரத்தின் கொடியோனெய் தபு துப்புண்கள் 
என்னைக்காணாவகைமறைத்தாலன்னை காணிலென் செய்கோ வான் 
2 - வாரித்தரள நகை செய்து வண்செம்பவளவாய்மலர்ந்து 
சேரிப்பரதரீவலை முன்றிற் றிரையுலாவுகடற்சேர்ப்ப 
மாரிப்பீர்த்தலா வண்ண மடவாள் கொள்ளக்கடவுள் வரைந் 
தாரிக்கொடுமை செய்தாரென் றன்னையறியிலென் செய்கோ. 
3 -புலவுற்றிரங்கியது நீங்கப் பொழிற்றண்டலையிற்புகுந்து திர்ந்த 
கலவைச்செம்மன்மணங்கமழத் திரையுலாவு கடற்சேர்ப்ப 
பலவுற்றொழுநோய் தணியாத படர் நோய் மடவாடனியுழப்ப 
பலவுற்றிரங்கியறியாநோ யன்னையறிகிலென் செய்கோ . 

( 42 ) 
( மயங்குதிணை நிலைவரி . ) 
1 - இளையிருள்பரந்ததுவே பெரிசெய்வான் மறைந்தனனே 
களைவரும்புலம்பு நீர் கண்பொழியுகுத்தனவே 
தளையவிழ் மலர்க்குழலாய் தளர்ந்தார் 

நாட்டுளதாங்கொல் 
வளை நெகிழவெரிசிந்தி வந்ததிம்மருண்மாலை . 
2 - கதிரவன் மறைந்தனனே காரிருள்பரந்ததுவே 
எதிர்மலை யுரையுண் கண்ணெவ்வநீருகுத்தனவே 
புது மலர்புனமுகத்தாய் போனார் நாட்டுள தாங்கொல் 
மதியுமிழ்ந்து கதிர்விழுங்க வந்ததிம்மருண்மாலை . 


சிலப்பதிகாரம் 


3 -பறவைப்பாட்டங்கினவே பகல் செய்வான் மறைந்தனனே 
நிறையிலாநோய்கூரநெடுங்கணீருகுத்தனவே 
துறுமலரவிழ்குழலாய் துறந்தார் நாட்டுள தாங்கொல் 
மறலியாயென்னுயிர்மேல் வந்ததிம்மருண்மாலை . 


( கஈ ) 


வேறு. 


1. கைதை வேலைக் கழிவாய் வந்தெய் 
பொய்தலழித்துப் போனாரொருவர் 
பொய் தலழித்துப் போனாசவரெம் 
மையன்மனம்விட் டகல்வாரல்லர் . 


2. கானல்வேலிக்கழிவாய் வந்து 
நீநில்கென்றே நின்றாரொருவர் 
நீநில்கென்றே நின்றாரவரம் 
மானேர் நோக்கமறப்பாரல்லர். 


( கச ) 


3. அன்னந் துணையோடாடக்கண்டு 
நென்னனோக்கி நின்றாரொருவர் 
நென்னனோக்கி நின்றாரவரென் 
நெடுங்கண்விட்டுப்போவாரல்லர் . 

வேறு. 
4 - அடையல் குருகேயடையலெங்கானல் 
அடையல் குருகேயடையலெங்கானல் 
உபைதிரைச்சேர்ப்பற் குறுநோயுரையாய் 
அடையல் குருகேயடையலெங்கானல் . 
5 - ஆங்ஙனம்பாடிய ஆயிழைபின்னரும் 
காந்தண்மெல்விரற்கைக்கிளை சேர் குரல் 
தீந்தொடைச்செவ்வழியரும்பாலையிசையெழீஇப் 
பாங்கினிற்பாடியோர்பண்ணுப்பெயர்த்தாள் . 
1- நுளையர்விளரி நொடிக்குந்தீம்பாலை 
இளிகிளையிற்கொள்ளவிறுத்தாயான் மாலை 
இளை கிளையிற்கொள்ளவிறுத்தாய் மன்னீயெற் 
கொளவல்லாயென்னாவிகொள் வாழி மாலை . 


( கசு ) 


0 


சிலப்பதிகாரம் . 


2 - பிரிந்தார் செறிந்துரைத்தபேரருளினீழல் 
இருந்தேங்கிவாழ்வாருயிர்ப்புறத்தாய்மாலை 
உயிற்புறத்தாய் நீயாகியுள்ளாற்றாவென்றன் 
எயிற்புறத்து வேந்தனோடென்னாதி மாலை . 
3 - பையுணோய்கூரப்பகல் செய்வான் போய்விழ 
வையமோகண்புதையவந்தாய் மருண்மாலை 
மாலை நீயாயின் மணந்தாரவராயின் 
ஞாலமோ நல்கூர்ந்ததது வாழி நீமாலை . 

( கஎ ) 
எனக்கேட்டுக்கானல்வரியிற் பாடத்தானொன்றின் மேல்வைத் 
துமாயப்பொய்பல கூட்டுமாயத்தாள் பாடினாளெனயாழிசைமே 
ல்வைத்துத் தன்னூழ்வினைவந்துருத்ததாதலின் அவ்வுற்றதிங்கண்மு 
கத்தி கவ்வுக்கைநெகிழ்ந்தனனாய்ப் பொழுதீங்குகழிந்ததாதலின் எ 
முதுமென்றுடனே யெழாதே ஏவலாளருடன் சூழ்தரக் கோவலன் 
போயபின்னர் தாதவிழ்மலர்ச்சோலை யோதையாயத் தொலியவி 
த்துக்கையற்றநெஞ்சினளாய் வையத்தினுட்புக்குக் காதலுடனன் 
றியே மாதவி தன் மனை புக்காள் -ஆங்கு - மாயிருஞாலத் தரசுதலை 
வணக்குஞ்சூழியானைச் சுடர்ப்பூட்செம்பியன் மாலை வெண்குடை 
கவிப்ப ஆழிமால்வரைய கவையாங்கெனவே . 

( 5 அ ) 
கானல்வரி முற்றிற்று . 
வேனிற்காதை. 

so * 0 
நெடியோன் குன்றமுந் தொடியோள் பளவமும் 
தமிழ்வரம்பறுத்த தண்புனனாட்டு 
மாடமதுரையும் பிடாருறந்தையுங் 
கலிகெழுவஞ்சியு மொலிபுனற்புகாரும் 
அரசுவிற்றிருந்த வுரைசால் சிறப்பின் 
மன்னன் மாறன் மகிழ் திணையாகிய 
இன்னிள வேனில் வந்ததிவணென 
வளங்கெழுபொதியன் மாமுனிபயந்த 
இளங்காற்றூதனிசைத் தனனாகலின் 
மகா வெல்கொடி மைந்தன் சேனை 


சிலப்பதிகாரம் 


சிக 


او 
و 
هم 


தியா 


புகாறுகோலங் கொள்ளுமென்பது போற் 
கொடிமிடைசோலைக் குயிலோனென்னும் 
படையுள் படுவோன் பணிமொழிகூற ம . 
மடலவிழ்கானல் கடல்விளையாட்டினுட் 
கோவலன ட 

டக்கூடாதேகிய 
மாமலர் நெடுங்கண் மாதவிவிரும்பி 
வானுற நிவந்த மேனிலை மருங்கின் 
வேனிற்பள்ளி யேறிமாணிழை 
தெண்கடல் முத்துத் தென்மலைச் சந்தத் 
தண்கடனிறுக்குந் தன்மையவாகலிற் 
கொங்கைமுன்றிற்குங் குமவளாகத்து ey 
மையறுசிறப்பிற் கையுறையேந்தி 
அதிராமரபின் யாழ்கைவாங்கி 
மதுரகீதம் பாடினண் மயங்கி 
ஒன்பான்விருத்தியுட் டலைக்கண் விருத்தி ததி 
நன்பாலமைந்த விருக்கையளாகி 
வலக்கைபதாகைக் கோட்டொடுசேர்த்தி 
இடக்கை நால்விரல் மாட கந்தழீஇச் 
செம்பகையார்ப் பேயதிர்வேகூடம் 
லெம்பகைநீக்கும் விரகுளியறிந்து 
பிழையாமாபி னீரேந்கோவையின் 
உழைமுதற்லகக்கிளை யிறுவாய் கட்டி 
இணை கிளை பகைநட் பென்றிந்நான்கின் 
இசைபுணர் குறிநிலை யெய்தனோக்கிக் 
குரல்வாயிளிவாய் கேட்டனளன்றியும் 
வான்முறைமருங்கினைந்தினுமேழினும் 
உழைமுதலாக வுமுழையிறாகவுங் 
குசல் குரலாகவுங் குரலிமுகவும் 
ஆகநிலை மருதமும் புற நிலை மருதமும் 
அருகியன் மருதமும் பெருகியன் மருதமும் 
நால்வகைச் சாதியு நலம் பெறநோக்கி 
மூவகையியக்க முறையிளிகழிப்பித் 
திறத்திசைப்பசத் தென்றிசைக்கரணத்துப் 


சிலப்பதிகாரம் 


புறத்தொருபாணியிற் பூங்கொடிமயங்கி 
சண்பகமாத விதமாலங்கருமுகை 
வெண்பூமல்லிகை வேரொடுமிடைந்த 
அஞ்செங்கழுநீரா யிதழ்கத்திகை ம 
எதிர் பூச்செம்ம லிடை நிலத்தியாத்த 
முதிர்பூந்தாழை முடங்கல் வெண்டோட்டு 
விரைமலர்வாளியின் வியனிடமாண்ட 
ஒருதனிச்செங்கோ ஓரவோனணையின் 
ஒருமுகமன்றியு முலகுதொழுதிறைஞ்சுந் 
திருமுகம் போக்குஞ் செவ்வியளாகி 
அலத்தகக்கொழுஞ்சே றளை இயல்லது 
பித்திகைக்கொழுமுகை யாணிகைக்கொண்டு 
மன்னுயிரெல்லா மகிழ் துணைபுணர்க்கும் 
இன்னிளவேனி லிளவரசாள்வன் 
அந்திப்போதகத் தரும்பிடர்த்தோன்றிய 
திங்கட்செல்வனுஞ் செவ்வியனல்லன் 
புணர்ந்தமாக்கள் பொழுதிடைப்படினுந் 
தணந்தமாக்கடந் துணை மறப்பினு 
நறும்பூவாளி நல்லுயிர்கோடலின் 
இரும்பூதன்மையஃதறிந்திடுமின்னென 
எண்ணெண் கலையு மிசைந்துடன் போக்கிப் 
பண்ணுந்திறனும் புறங்கூறு நாவில் 
தளைவாயவிழ்ந்து தனிப்படுதாமத்தின் 
விளையாழ்மழலையின் விரித்துரையெழுதி 
பசந்தமேனியள் படருறுமாலையின் 
வசந்தமாலையை வருகேனக்கூ உய்த் 
தூமலர் மாலைத் துணிபொருளெல்லாங் 
கோவலற்களித்துக் கொணர்கவிங்கென 
மாலை வாங்கிய வேலரிநெடுகண் 
கூலமறுகிற் கோவலற்களிப்ப 
திலகமுமள கமுஞ் சிறுகடுஞ்சிலையும் 
ஏழையுங்குமிழுங் கொவ்வையுங்கொண்ட 
மாதர் வாண் முசத்து மதைஇய நோக்கமொடு 


சிலப்பதிகாரம் 


வம் 


காதலிற்றோன்றிய கண்க நிவரியும் 
புயல்சுமந் திவருந்திய பொழிகதிர் மதியத்துக் 
கயலுலாத்திரிதருங் காமர் செவ்வியிற் 
பாகு பொரிபவளத் திறந்து நிலவு தவிய 
நாகிளமுத்தின கை நலங்காட்டி 

கனவந்து போகெனட்போகிய 
கருநெடுங்கண்ணி காண்வரிக்கோலமும் 
அந்திமாலை வந்ததற்கிரங்கிச் 
சிந்தை நோய்கூருமென் சிறுமை நோக்கிக் 
கிளிபுரைகிளவியு மடவன நடையும் 
களிமயிற்சாயலுங் கரந்தனளாகிச் 
செருவேனெ நிங்கட் சிலதியர்கோலம் 
ஒருதனிவந்தவுள் வரியாடலும் 
சிலம்புவாய் புலம்பவு மேகலையார்ப்பவும் 
கலம்பெறா. நுசுப்பினள் காதனோக்கமொடு 
திறந்து வேறாயவென் சிறுமை நோக்கிய 
புறத்து நின்றாடிய புன் புறவரியும் 
கோதையுங் குழலும் தாதுசேரகமும் 
ஒருகாழ்முத்துந் திருமுலைத்தடமும் 
மின்னிடைவருத்த நன்னுதறோன்றிச் 
சிறுகுறுந்தொழிலியர் மறுமொழி யுய்ப்பப் 
புணர்ச்சியுட்பொதிந்த கவாந்தருகலவியில் 
இருபுற மொழிப்பொருள் கேட்டளைாகித் 
தளர்ந்தசாயற் றகைமென் கூந்தல் 
கிளர்ந்து வேறாகிய கிளர்வரிக்கோலமும் 
பிரிந்திறைசாலத்துப் பிரிந்தனளாகி 
என்னுறு கிளைகட்குத் தன்னுறு துயாந் 
தேர்ந்து தேர்ந்துரைத்த தேர்ச்சிவரியன்றியும் 
வண்டமர்கோதையு மாலையுண் மயங்கிக் 
கண்டவர்க்குரைத்த காட்சிவரியும் 
அடுத்தடுத்தவர் முன் மயங்கிய மயக்கமும் 
ஏடுத்தவர் தீர்த்த வெடுத்துக்கோள்வரியம் 
ஆடன்மகளே யாதலினாயிழை 


சச 


சிலப்பதிகாரம் . 


பாடுபெற்றவப்பைத் தொடிதனக்கென 
அணித்தோட்டுத் திருமுகத்தாயிழையெழுதிய 
மணித்தோட்டுத்திருமுக மறுத்தற்கிரங்கி 
வாடிய நெஞ்சத்து வசந்தமாலையும் 
தோடலாகோதைக் குத்துனைந்து சென்றுரைப்ப 
மாலைவாரா சாயினுமாணிழை 
காலைகாண்குவமெனக் கையறு நெஞ்சமொடு 
பூமலாமளிமிசை பொருந்தாதுவருந்தினள் 
மாமலர்நெடுங்கண் மாதவிதானென . 

வெண்பா 
செந்தாமரைவிரியத் தேமாங்கொழுந்தொழுக 
அந்தாரசோகமலரவிழக்- சொந்தார் 
இளவேனில்வந்ததா லென்னாங்கொலென்றன் 
வளவேனில்கண்ணிமனம் , 


(உசு ) 


ஊடினாரெல்லா முருவிலான்றன் னாணை 
கூடுநீரென்று குயில் சாற்ற- நீடிய 
வேணிற்பாணிக்கவந் தாண் மென்பூந்திருமுகத்தைக் 
காணிற் பாணிக்க வந்தாள் காண் . 


( உ.எ ) 


வேனிற்காதை 


முற்றிற்று , 


உக 


மென்றாற்க 


கூ 


3 


தAO 


33 


20 


சினமல 


m0 


2.0 


பிழை . 

திருத்தல் . 
நீளேரி 

நீளெரி 
பிழைத்தோற்கு பிழைத்தோர்க்கு 
மென்றார்க்க 
குறவை 

குரவை 
ச -வது பக்கத்தில் கட்டுரைக்கு முன்னிருக்கின்ற ( மங்கலவாழ்த் 

துப்பாடல் ) என்பது - டூ - வது பக்கத்தில் கட்டுரைக்குப் 
பின்னிருக்கவேண்டியது . 
தோட்டும் 

தொட்டும் 
பன்மறை 

பன்முறை 
விளையு நாடு 

விளையாடு 
குடிகெழீஇ 

குடிதழீஇ 
உஅ பணிலவெண் 

பணிலம்வெண் 
திருவின ரரும் திருவினரும் 

சினைமல் 
தனிபுணர்க்க 

தனிப்புணர்க்க 

ஓரீராறாண்டு 
லெமுனி 

லெழினி 
எடுத்துச் 

எடுத்த 
புலந்த 

பொலந்த 
பரிசினர் 

பரசினர் 
இருக்கு 

இருக்கை 
என சேர்ந்து 

எனச்சேர்ந்து 
வகையில் 

வகையால் 
குடை 
நோக்கியோர் நோக்கினோர் 
புணந்தோர் 

புணர்ந்தோர் 
வளர் 

இல்வளர் 
முல்லையோடு முல்வையொடு 
பலபூ 

பல்பூ 
காதலிற்கு 

காதலற்கு 
குறுகண் 
விழிபூ 

விழிப்பூ 
தலைபெயரும் தலைப்பெயரும் 


ஓரீராண்டு 


எ 


92 


2 


உசா 


33 


93 


9 


m0 


கூடை 


கரு 


கசு 


மீகா 


கஎ 


33 


9 


கா 


2 


குறுங்கண் 


33 


கூக 


ஆர்ப்பேர் 


ஆரப்பேர் 


கே 


ச 


பிழை . 


SC 


உங 


உசு 


33 


உரு 


உயா 


33 


d 


3 


பக்கம் . 

திருத்தல் . 
கோற்றம் 

கொற்றம் 
உய்ந்தோர் 

உயர்ந்தோர் 
மணை 

மனை 
வால் வெண் 

வால் வெண் 
விழைவின் 

விழவின் 
அ அரசகுமாரும் அரசகுமாரரும் 
அரவோர் 

அறவோர் 
அ இலைவளர் 

இல்வளர் 
திவவியாழ் 

திவ்வியாழ் 
வரியூகத்து 

வரியூக்கத்து 
அமர்தனிற்பெற்று அமரரிற்பெற்று 
தோரியன் மடந்தை தோரியமடந்தை 
எய்திக் 

எய்திச் 
அ பொழிய 

பொலிய 
உ.அ அறுகையும் 

அறுகும் 
மருகினும் 

மறுகினும் 
திரிவினை 

திரிவன 
ஒலகத்து 

லுகத்து 
எழுனி 

எழினி 
எழுனி 

எழினி 
வாசித்தறுடங்கு 

வாசித்தறொடங்கு 
புறங்கணி 

சிறங்கணி 
மணலுழுத்தோ மண இழுததோ 

போர்க்கு 
யதற்க 

தலைக்க 
வாழ்க 

வாழ்த 

ல்லை 
முகத்திங்க 

முகந்திங்க 
இறை 
கிடுகு 
ரேவ்வவம்ப 

செவ்வம்பா 


33 


33 


கூக 


நக 


கரு 


கா 


போற்கு 


20 


உஎ 


எறி 


கரு 


33 


கூசர் 


கக 


சு 


வேலை 
பளவமும் 


வேலி 
பௌவமும் 


